[4221222124 


ஓம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


செந்தமிழச்‌ செல்வி 


திருநேல்வேலித்‌ தென்னிந்திய 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தினின்றுந்‌ 
இங்கள்தோறும்‌ வெளிவருவது. 


சிலம்பு மெய்கண்டான்‌ யாண்டூ-எ௱௯ ஆனித்‌ திங்கள்‌ பரல்‌ 
௰ 1932 ஜுபின்பூட--ஜ்‌ நிலை மட ௬ 


திருச்‌சிற்றம்பலம்‌ 
திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ தேவாரம்‌ 
தனித்திருரேரிசை 


விள்ளத்தா னோன்ற மாட்டேன்‌ விருப்பேனும்‌ வேட்கை யாலே 
வள்ளத்தேன்‌ போல நுன்னை வாய்மடூத்‌ துண்டி. டாமே 
உள்ளத்தே நிற்றி யேனும்‌ உயிர்ப்புளே வருதி யேனுங்‌ 
கள்ளத்தே நிற்றி யம்மா எங்ஙனங்‌ காணு மாறே, 


பதவுரை : 

உள்ளத்தே நிற்றியேனும்‌--(சவபெருமானாகிய நீ) எனது உள்ளத்‌ 
தில்‌ நிலையாக இருர்தாலும்‌ 

உயிர்ப்புளே வருதி யேனும்‌ரான்‌ எனது மூச்சை எனது உடலி 
னுள்ளே வாங்கும்பொழுது நீ அம்மூச்சுடனே வருகிறதா 
யிருந்தாலும்‌ 

வள்ளத்தேன்‌ போல்‌ (ஒருவன்‌ தன்‌ முன்னே) வட்டிலில்‌ வைத்‌ 
இருக்ற 'தேனை அதன்‌ மேலுள்ள வேட்கையால்‌ அதிலே: 
தன்‌ வாயை வைத்து மிக' ஆவலாய்‌ உறிஞ்ச உண்ணுதல்‌ போல்‌. 

16 


௨௪௨ செந்தமிழ்ச்‌ செல்வி (சிலம்பு 6 


விருப்பு எனும்‌ வேட்கை யாலே௭௭ன_து உள்ளத்தில்‌ நின்னிடத்தில்‌ 
அன்பு காரணமாக எழுகின்த வேட்கையினால்‌ 

அன்னை வாய்மடுக்து உண்டிடாமே-எனது உள்ளத்திருக்கற 
உன்னை வாய்‌ வைத்து உண்டு ஆரா இன்பம்‌ அகராத வண்ணம்‌ 

கள்ளத்தே நிற்றினகான்‌ உன்னை யறியாமலிருக்கும்படி வஞ்சகமாய்‌ 
ரிற்இறாய்‌ 

சாணும ஆறு எங்கனம்‌ (ஆதலின்‌ உன்னை) உணர்ந்து அகரும்‌ 
தன்மை எப்படி. (உன்னைக்‌ காணமுடியாது என்றபடி) 

அம்மா=இஅத என்ன வியப்பு (ஆச்சரியம்‌) 

ஒன்று விள்ள மாட்டேன்‌ ரான்‌ இதனைப்பற்றி யொன்றும்‌ வாய்‌ 
இறம்து யாரிடத்‌தினுஞ்‌ சொல்லமாட்டேன்‌. 

“உள்ளத்தே நிற்றியேனு முயிர்ப்புளே வருதியேனும்‌, வள்ளத்‌ 
தேன்‌ போல விருப்பெனும்‌ வேட்கையாலே அன்னை வாய்மடுத்‌ 
துண்டிடாமே கள்ளத்தே நிற்றி காணுமாறெய்கனம்‌ அம்மா ஒன்றும்‌ 
விள்ளமாட்டேன்‌? எனக்கொண்டு கூட்டுச்செய்து கொள்க. 
விளக்கவுரை : 

இந்தத்‌ தேவாரப்‌ பாட்டில்‌ ஒருவன்‌ தனது சவமுயற்சியின்‌ பய 
கத்‌ தனது உள்ளத்திலே இறைவனது அமுத வொளி சிறித 
விளங்கக்‌ கஷ்டாலும்‌, அவ்வொளி நிலையாய்‌ விளங்காத நிலையில்‌ 
வருத்தமும்‌ வியப்பும்‌ அடைகன்ற அஅபவத்தை அடிகள்‌ கூறு 
ன்றார்‌:— 

தெள்ளத்‌ தேறித்‌ தெளிர்க தித்‌ திப்பதோர்‌ 

உள்ளத்‌ தேற லமுத வொளிவெளி 

கள்ளத்‌ தேன்கடி யேன்கவ லைக்கடல்‌ 

வெள்ளத்‌ தேனுக்‌ கெல்‌ வாறு விளைந்ததே. ட 
என்று அடிகள்‌ தனித்‌ திருக்குறுந்தொகையில்‌ கூதியருளினர்‌. 

நிற்றி, வருதி இவற்றிலுள்ள இ முன்னிலை ஒருமை நிகழ்காலத்‌ 
தெரிநிலை வினைமுற்று விகுதி. ரிற்றி எனும்‌ வருதி எனும்‌--இவற்றி 
லுள்ள எனும்‌ வருல்கால வினையெச்ச விகுதி; என்றாலும்‌ என்பது 
பொருள்‌. 

உயிர்ப்புளே--உள்ளே என்பது உளே எனச்‌ குறு) நின்றது. 
வெபெருமானுடைய சத்தியால்‌ மூச்சு இயங்குதவினால்‌ உயிர்ப்புளே 
லகுதியேனும்‌ என்ன வள்ளத்தேன்‌ போல என்ற உவமைச்‌ சொத்‌ 


யரல்‌ ௯] திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ தேவாரம்‌ ௨௪௩ 


ரொடரில்‌ உவமப்‌ பொருளுக்குக்‌ கூறப்பட்ட **விருப்பெனும்‌ வேட்‌ 
சையாலே வாய்மடுத்‌ தண்டல்‌!? என்பதை அவாய்‌ நிலையால்‌ வருவித்‌ 
அல்‌ கூற (ஒருவன்‌) வள்ளத்தேனை விருப்பெனும்‌ வேட்கையாலே 
வாய்மடுத் து உண்டல்போல என நிற்கும்‌: இச்சொற்களை அவாய்‌ 
நிலையால்‌ வருவித்‌ துப்‌ பொருள்‌ உரைக்கப்பட்டது. 

தேன்‌--உண்ணும்‌ பொருளில்‌ மிக்க இனிமையான பொருளாத 
வின்‌ ௮து சவெபோகத்துக்கு (பேரின்பத்‌ துக்கு) உவமையாகச்‌ 
கூறப்பட்ட த. 

வள்ளத்தேன்‌ என்றதனால்‌ சேய்மையிற்‌ சென்று வரும்திப்‌ 
பெறும்‌ மலைத்தேன்‌ போல்‌ அல்லது எளிதில்‌ உண்ணத்தகுந்த அண்‌ 
மையிலுள்ள தேன்‌ உள்ளத்திலுளஅ என்பது குறிப்பிடப்பட்ட த. 
சிவபெருமானை, (தேனே யமுதே யென்‌ சித்தமே? என்று சேர்தனார்‌ 
இருவாவட துறைத்‌ இருவிசைப்பாவில்‌ கூறியிருத்தல்‌ காண்க. 

விருப்பு எனும்‌ வேட்கை-என்னும்‌ என்ற தெரிநிலைப்‌ பெயரெச்‌ 
சம்‌ எனும்‌ எனக்குறுகி நின்றது; என்னும்‌ என்று சொல்லப்படும்‌, 
விருப்பு-உள்ளத் திலே நிகழும்‌ அன்பு வேட்கை-உள்ளே நிகழும்‌ 
அன்பு காரணமாக வெளியிலுள்ள பொருளைப்‌ பற்றுவது. வேட்கை- 
(ஆசை) அன்பீனும்‌ ஆர்வமுடைமை? என்றார்‌ திருவள்ளுவ நாயனார்‌. 
ஆர்வம்‌, ஆசை, வேட்கை என்பன ஒருபொருட்‌ சொற்கள்‌, இங்கே 
விருப்பு என்னும்‌ காரணம்‌ காரியமாக உபசறித்துக்‌ கூறப்பட்டது, 
யிறப்பென்னும்‌ பேதைமை என்றாற்போல, கள்ளத்தே நிற்றி - வெ 
பெருமான்‌ தான்‌ நிற்பது பிறர்‌ அறியாதபடி யிருத்தலினால்‌ கள்‌ 
ளத்தே நிற்றி என்றார்‌. 

விள்ளத்தான்‌ ஒன்றும்‌ மாட்டேன்‌ என்பதை ஒன்றும்‌ விள்ள 
மாட்டேன்‌ என மாற்றுக, தான்‌-அசை. விள்ளுதல்‌-வாய்‌ இறந்து 
சொல்லுதல்‌. 

பெரியார்கள்‌ சிவபெருமானைத்‌ தங்கள்‌ உள்ளத்தில்‌ உணரும்‌ 
இன்ப அனுபவ உணர்வைப்‌ பற்றிப்‌ பிறரிடம்‌ சொல்லமாட்டார்கள்‌. 
அவ்வனுபவம்‌ அறியாதவர்கள்‌ அதனைக்கேட்‌ூ ஒன்றும்‌ அறிய முடி 
யாது ஆதலின்‌ “சண்டவர்‌ விண்டிலர்‌? என்ற பழமொழி இதனால்‌ 
வந்தது. காணும்‌ ஆறே-காணுதல்‌ என்பது உணர்ச்து இன்பம்‌ அகர்‌ 
தல்‌. அறு தன்மை, ஏ-௪ற்றசை. 
மா. வே, நெல்லையப்ப பிள்ளை 


_—— யமம்‌. 


௨௪௪ சேந்தமிழ்ச்‌ சேல்வி [சிலம்பு ய்‌ 


ஜீ. யு. போப்‌ 

[.இகூக பாளையங்கோட்டை சாராடக்கர்‌ கல்லாரித்‌ தமிழ்ப்‌ பண்டி: 
தராயிருக்த ௩. ஞானவயிர்ப்‌ பிள்ளையவர்கள்‌ **நற்போதகம்‌'” என்னும்‌. 
பதிதிரிகையின்‌ 1908-ம்‌ ஆண்டு எப்ரல்‌ மாத இதழில்‌ எழுதியகாகும்‌.] 

தமிழ்‌, தெலுங்கு முதலிய திராவிட பாஷா வித்வச்‌ சரோ 
மணியாயே ஜீ. யு. போப்‌ 1820-ம்‌ எப்ரல்மி' 24-ம்‌ தேதி 
வட அமெரிக்காவைச்‌ சேர்ந்த நோவஸ்‌ ஸ்கோஷியா என்ற இப. 
கற்பத்தில்‌ வியாபாரியும்‌, கப்பல்‌ வர்த்தகருமான ஜான்‌ போப்‌ 
என்பவரின்‌ குமாரராகப்‌ பிறந்து ஹாக்ஸ்ற்றன்‌ கலாசாலையில்‌ 
கல்வி பயின்று தேறி, உவெஸ்லிய மிஷனில்‌ சில காலம்‌ தேவ. 
ஊழியம்‌ பார்த்து, அப்புறம்‌ 1889-ம்ஹ்‌ு திருநெல்வேலி காட்‌. 
டில்‌ எஸ்‌, பி, ஜீ. மிஷன்‌ சாயற்புரம்‌ என்ற இடத்தில்‌ தேவ: 
ஊழியத்தை அரிய பெரிய சாமர்த்தியத்துடன்‌ பத்து ஆண்டுக 
னாக நடத்தி, செமினேரி என்ற கலாசாலையிலும்‌, இங்கிலிஷ்‌, 
கிரிக்‌, தமிழ்‌, வேத சாஸ்திரம்‌ முதலிய பற்பல விஷயங்களைக்‌" 
கற்பித்‌ து வந்ததுடன்‌, தாமும்‌ தமிழ்ப்பாஷையைப்‌ பிழையறப்‌ 
பேசவும்‌ எழுதவும்‌, இந்நாட்டில்‌ தேர்ந்த கவிராயர்கள்‌ பண்டி 
தர்களிடம்‌ கற்று* பாடசாலையில்‌ பயின்றுவரும்‌ பற்பல தர 
மும்‌, அறிவுமுள்ள . மாணவர்கள்‌, தேர்ச்சியும்‌ அறிவு மடையும்‌ 
பொருட்டு, 1-ம்‌, 9-ம்‌, 8-ம்‌ இலக்கணங்களை யாவரும்‌ எளிதில்‌: 
வாஇத்தறிக்‌ து கொள்ளும்படி எளிதான நடையில்‌ செய்து வர்‌ 
தஅமன்றி இக்தியாவிற்கு மிஷன்‌ சர்க்கார்‌ உத்தியோகமாய்‌ 
வக்துகொண்டிருக்கும்‌ ஆங்கிலேயர்‌ எளிதில்‌ தமிழ்ப்பாஷை- 
யைக்‌ கற்றுக்கொள்ளும்படி போப்ஸ்‌ ஹாண்ட்‌ புக்‌ என்ற உப: 
யோகமான மாலைச்‌ செய்தும்‌, சங்க மருவிய நாலடியார்‌ முதலிய" 
அல்களைக்‌ கற்றறிந்தும்‌ சேர்ந்த பண்டி தரானார்‌. 

1849-ம்‌) இங்லொக்து தேசம்‌ போய்‌ அங்கே அக்ஸ்‌' 
போர்ட்‌ பட்டணத்தின்‌ அத்தியட்சராயிருந்த உவில்பர்போர்ஸ்‌: 

௫ இவருக்குக்‌ கல்வி சற்பிச்சவரொருவர்‌ இருசெல்வேலி தமு- 
வீரையன்‌ கோவிற்‌ தெருவில்‌ தம்‌ பிற்காலத்‌ தில்‌ நெடுநாள்‌ வித்தவரும்‌: 
பெரியர்‌ ௮ற்புதத்திரட்ட என்னும்‌ தாலெழுதியவருமாலய தமிழறிஞர்‌ 
ஆரியங்காவுப்பின்னை எனத்‌ செரிஎன்றது. 


பரல்‌ ௬] ஜீ. யு. போப்‌ ௨௪௫ 


என்பவரின்‌ சாப்லன்‌ குருவாயிருந்‌ அ, 1851-ம்‌) தஞ்சாவூரில்‌ 
இன்னும்‌ சிறப்பாய்‌ விளங்கக்கொண்டிருக்கும்‌ பிற்றர்ஸ்‌ கலா 
சாலையை ஸ்தாபித்து அப்புறம்‌ உதகமண்டலம்‌, பெங்களூர்‌ 
என்ற இடங்களில்‌ ஐரோப்பியரின்‌ மக்களுக்காக ஏற்படுத்தப்‌ 
பட்ட உயர்தர பாடசாலைகளின்‌ தலைவராய்‌ அநேக வருஷ காலம்‌ 
மிகுந்த ஊக்கத்தோடும்‌, சிரத்தையோடும்‌ பற்பல அந்தஸ்தும்‌ 
திறமையுமுள்ள சுதேச, ஐரோப்பிய சிறுவரின்‌ கல்வி ஒழுக்‌ 
கம்‌, பக்தி முதலியவைகளுக்காக உழைத்தார்‌. 

1880-ம்ஷூ தென்னிர்தியாவைவிட்டுத்‌ தம்‌ சுயதேசத்அக்‌ 
குப்‌ போய்விட்டார்‌. ஆபிரிக்காவின்‌ பாலைவனத்தில்‌ செழித்‌ 
தோங்கும்‌ ஓயெசிஸ்‌ எனற இடங்களைப்போல, இப்போதும்‌ 
செழிப்பும்‌ செயலுமாய்த்‌ தோன்றும்‌ சாயற்புசத்தின்‌ வாழ்வுக்‌ 
கும்‌ இங்களிஷ்‌ அறிவு, நாகரிகம்‌ பக்தி விஷயங்களுக்கும்‌ மூல 
புருஷர்‌ இந்தப்‌ போப்பையரே. இவருடைய ஞாபகச்‌ சின்ன 
மாக இவருடைய முகப்படம்‌ ஒன்று சாயற்புசம்‌ செமினேரி 
யில்‌ சில வருடங்களுக்குமுன்‌ தூக்கி வைக்கப்பட்டதென்பது 
இதை வாசிக்கும்‌ ஈண்‌ பர்களில்‌ அநேகருக்கு இன்னும்‌ ஞாபக 
மிருக்கும்‌. 

சுயதேசம்‌ போன பிறகும்‌, அநேகர்‌ செய்கிறதுபோல 
வீண்காலம்‌ கழிக்காமல்‌ தமிழ்‌ தெலுங்கு முதலிய பாஷையறிவு 
களை விருத்தி பண்ணிக்கொண்டும்‌, இரந்து தேசத்துக்குச்‌ சர்க்‌ 
கார்‌ உத்தியோகமாய்‌ வரும்‌ இங்கிலீஷ்‌ வாலிப துரைமாருக்கு 
அப்பாஷைகளை எழுத வாசிக்கக்‌ கற்பித்துக்கொண்டும்‌ தமிழ்ப்‌ 
பாஷையில்‌ தமிழ்‌ வேதங்களாக எண்ணப்படும்‌ திருக்குறள்‌, 
நாலடியார்‌, திருவாசகம்‌, சிவஞானபோதம்‌, சிந்தாமணி முத 
லிய பெருங்காப்பிய நூல்கள்‌ என்றவைகளைச்‌ தாம்‌ கற்று வந்த 
.அடன்‌ தாம்‌ மிகப்‌ பிரீதியாய்‌ நேசித்து வந்த தமிழ்‌ ஜனங்களின்‌ 
பிரயோஜனத்துக்காக அர்நூல்களிற்‌ பலவற்றுக்கு இங்கிலிஷ்‌ 
மொழிபெயர்ப்புக்களையும்‌ விடாமுயற்சியுடன்‌ செய்த வந்ததி 
னால்‌ இவரின்‌ பேர்‌ குன்றின்மேலிட்ட எிளக்குப்போல்‌ விளங்கி 
னதைக்‌ கண்ணுற்ற கேம்பிரிட்ஜ்‌ யூனிவெர்‌ட்டியார்‌ இவருக்கு 
அம்‌. ஏ. பட்டத்தையும்‌, கன்றர்பரி அத்திய்தர்‌ இவரின்‌ வேத 


௨௪௯ சேந்தமிழ்ச்‌ செல்லி (சிலம்பு ம: 
சாஸ்திரத்‌ திரமையைக்‌ கண்டறிந்து வேத சாஸ்திர பண்டித 
சென்று அருத்தம்‌ கொள்ளும்‌ டீ. டீ. பட்டத்தையும்‌ அளித்‌ 
தனர்‌. இக்தியா செக்ரட்டரியாராலும்‌ காலஞ்சென்ற இராணி 
யவர்களின்‌ வைரோற்சவ (Diamond Jubilee) தினத்‌, ரில்‌ 
வாழ்க்துதலுடன்‌ சிறந்ததோர்‌ தங்கப்‌ பதக்கத்தையும்‌ பரிசா 
கப்‌ பெற்றனர்‌. 


தகமிழ்ப்பாஷையில்‌ சிரத்தையுள்ள பலருக்கும்‌ சந்திர சூரி 
யர்‌ உள்ளவரை பிரயோஜனமாயிருக்கும்‌ பொருட்டுப்‌ பெரிய 
தோர்‌ அகராதி செய்வதன்‌ பொருட்டு அதற்கு வேண்டிய பிர 
யத்தனங்களையும்‌ சென்ற 28 வருஷ காலமாய்ச்‌ செய்அவர்த: 
விஷயத்தைக்‌ கேட்ட சென்னை கவர்ன்மென்டாரும்‌, யூனிவெர்‌ 
சிட்டியாரும்‌ கண்ணியம்‌ பொருந்திய போப்பையர்‌ இந்த 
வயோதிக காலத்திலும்‌ இவ்வகை அரும்பிரயாசை எடுப்பதை: 
யறிந்து அவ்வகரா தி முற்றுப்பெறவேண்டிய விஷயமாய்‌ வேண்‌ 
டிய திரவிய சகாயம்‌ செய்வதாக ஒப்புக்கொண்டு வந்திருக்க: 
றார்கள்‌. அம்முயற்சி ஈமது கல்வி அபிவிருத்திச்‌ சங்கத்தா 
சால்‌ இன்னும்‌ சிறிது காலத்துள்‌ விக்கனமின்றி முற்றுப்பெறு: 
மென்பதற்குத்‌ தடையில்லை. 

தமிழ்‌ இலக்கணம்‌ எல்லாம்‌ செய்யுள்‌ ஈடையாயிருப்ப: 
தால்‌ ௮ப்பாஷைவில்‌ தேர்ந்த சிலர்க்கேயன்‌ நி மற்றார்‌ இலக்கண 
மாவதென்ன ? எழுத்தாவதென்ன ? பெயர்‌ வினை என்றால்‌: 
என்ன ? இவைபோன்ற அற்ப விஷயங்களையும்‌ வாசக ஈடை 
யில்‌ சொல்லவும்‌ பொருள்‌ விளங்கவும்‌ தெரியாமையால்‌ போப்‌ 
பையர்‌ என்ற மகான்‌ (1840-50) வருஷங்களில்‌ தாமே தமிழ்‌ 
படி.க்‌.து.த்‌ தம்பெயரால்‌ 1-ம்‌, 2-ம்‌, 8-ம்‌ இலக்கணங்களைச்‌ சிறி. 
யோர்‌ பெரியோர்‌ யாவரும்‌ எளிதில்‌ அ௮றிந்துகொள்ளுமாறு: 
செய்து முடித்தனரென்பது உள்ளங்கை ரநெல்லிக்கனிபோல்‌: 
யாவர்க்கும்‌ தெரித்த விஷயமே. 

பிரதம பாடசாலைகளில்‌ கல்வி கற்று வரும்‌ றுமியருக்குங்‌' 
கூட போப்பையர்‌ முதலாம்‌ இரண்டாம்‌ இலக்கணம்‌ என்றால்‌ 


தெரியும்‌. காசியம்‌ தெரியாத பலர்‌ போப்பையர்‌ என்றால்‌ ஒரு 


பரல்‌ ௯] ஜீ. யு. போப்‌ ௨௪௭ 


இங்கலிஷ்காசன்‌ அல்லர்‌, பிராமண ஐயசென்றே அர்த்தப்‌ 
படுத்தப்‌ பலகாலும்‌ கேட்டிருக்கிறேன்‌. இவர்‌ செய்த முத 
லாம்‌ இரண்டாம்‌ இலக்கணங்கள்‌ யாவராலும்‌ மிக மதிக்கப்‌ 
பட்டு வருன்‌ றனவென்பதற்கு மேற்படி இரு இலக்கணங்‌ 
களும்‌ ஆயிரம்‌ பதினாயிசக்‌ கணக்காய்‌ ஐம்பது அறுபது பதிப்‌ 
புக்களா யிருக்கின்றன வென்ற சாட்சியைவிட வேறே 
சான்றுகள்‌ தேவையில்லை. 

சங்க மருவிய நூல்களையும்‌ பெருங்காப்பிய சிறுகாப்பிய 
நூல்களையும்‌, தேவாரம்‌, திருவாசகம்‌ முதலிய நூல்களையும்‌ 
வெகுவாய்க்‌ கற்றுணர்ந்து சென்னை, கூடலூர்‌, திருநெல்வேலி 
முதலிய பல விடங்களிலும்‌ தெறியிருக்னெற தமிழ்ப்பண்டிதர்‌ 
பாவலர்‌ முதலிய பலரும்‌ ஜீ. யு. போப்பையரைத்‌ தங்கள்‌ குல 
குருவாகப்‌ போற்றி வந்தனர்‌ என்பத சென்ற சில வாரங்க 
ளாகச்‌ சென்னை மெயில்‌ பத்திரிகை வாத்து வரும்‌ ஈண்பருக்‌ 
குத்‌ தெரியவரும்‌. எங்ஙனமெனில்‌ இப்போதும்‌ சென்னை நகரில்‌ 
சென்னை யூனிவெர்சிட்டித்‌ தமிழ்ப்‌ பரீட்சகரின்‌ அக்ராசன 
ராஜிய ம-ஈ-௱-ஸ்ரீ தோ, இ.ராமகிருஷ்ணபிள்ளை அவர்களுக்குச்‌ 
சென்ற 1907-ம்ஷ்‌ டிசம்பர்மி 14௨ ஆக்ஸ்போர்ட்‌ நகரில்‌ 
பாலியல்‌ காலேஜிலிருக்து அவர்‌ கடைசியாய்‌ எழுதின கடி 
தத்தில்‌ கண்டிருந்த கடைசி வார்த்தைகளா வன :-- 

“டிரிய ஸ்கேகதசே! இந்தப்‌ பூமியில்‌ நானிருக்கப்‌ போற 
நாட்கள்‌ கொஞ்சம்‌. ஆகையால்‌ திமையைவிட்டு முற்றிலும்‌ 
விலக ஆத்மாவில்‌ உன்னதமாய்‌ எழும்பி பரம பிதாவினிடம்‌ 
போய்‌ அவருடைய அன்பான கரத்தில்‌ சாய்ந்து அமர்ந்து 
கொள்வதே ஈம்மெல்லோரையும்‌ பொறுத்த கடமையா யிருக்‌ 
கிறது ?? என்பதாம்‌. 

கூடலூரிலிருக்கும்‌ நல்லசாமி பிள்ளை என்பவருக்குச்‌ 
சென்ற இரிஸ்மஸ்‌ வாரத்தில்‌ எழுதின கடிதத்திலும்‌ அதே 
பொருளுள்ள வாசகங்களை எழுதி யிருக்கன்றனர்‌. 

இவரிடம்‌ படித்துத்‌ தேறினவர்களின்‌ தொகை அனந்தம்‌. 
அவர்களது வரலாற்றை விரித்துரைப்பின்‌ மிகப்‌ பெருகும்‌, 


௨௪௮ செந்தமிழ்ச்‌ செல்வி [£லம்பு ய 


அயினும்‌ இதை வாசிக்க ஈண்பரின்‌ பிரயோஜனத்தின்‌ 
பொருட்டு நமக்குத்‌ தெரிந்த மூவரைப்பற்றி மாத்திரம்‌ சுருக்கி 
உரைக்கன்றனம்‌. 

தஞ்சை பிற்றர்ஸ்‌ காலேஜில்‌ பீ. ஏ. வரப்பு மாணவர்‌ 
களுக்குச்‌ சென்ற 40, 80 வருடங்களாய்‌ மிகுந்த சாமர்த்திய 
மாய்‌ இங்லிஷ்‌ கற்பித்துவந்த மிஸ்ற்றர்‌, ஐசக்‌ டானியல்‌ 
என்ற அரிய ஆசானும்‌, திருநெல்வேலி ௫. எம்‌. எஸ்‌. காலேஜ்‌ 
தலைமை ஆசிரியரும்‌, மூதல்வருமாகிய கனம்‌. என்ரி ஷாப்டமைய 
சவர்களும்‌, காலஞ்‌ சென்ற பிஷப்‌ கால்டுவலின்‌ மந்திரியும்‌ அவ 
ருக்குக்‌ கண்ணும்‌ கரமுமா யிருந்து இரிக்‌, தமிழ்‌, இங்கிலிஷ்‌ 
முதலிய பாஷைகளில்‌ வேத சாஸ்திர பண்டித சிசோமணியாய்‌ 
விளங்கா நின்ற பீ, டி. பட்டம்‌ பெற்ற சாமுவேல்‌ ஐயசவர்களும்‌ 
போப்பையரின்‌ அரிய பெரிய இலெளூக வைதிக கல்வியைக்‌ 
கற்றுணர்ந்த சாட்சிகளாய்‌ இன்றைவசைக்கும்‌ விளம்கா 
கின்தனர்‌. 2 

இந்த மகானுபாவரும்‌ புலவர்‌ திலகருமாகய போப்பையர்‌ 
உருவத்தில்‌ குறு தோற்றமுள்ளவரா யிருந்தும்‌ அஞ்சாத 
கெஞ்சமும்‌ விடாமுயற்சியும்‌ தேகபலமும்‌ மனோபலமும்‌ ஆத்ம 
சட்சிப்பின்‌ நிச்சயமும்‌ பெற்றவராய்‌ விளங்‌ னெரென்ப து சமை 


யிலிருந்து அவர்‌ பல இந்திய சநேதெர்களுக்கும்‌, ஐரோப்பிய 


ஈண்பர்களுக்கும்‌ எழுதி யிருக்ற கடிதங்களினால்‌ எளிதில்‌: 


விளங்கும்‌. 

போதனா சக்தியில்‌ எங்கனம்‌ சறந்தவசோ அ௮ங்கனம்‌ 
கிரம சிட்சையிலும்‌ மகா கண்டிப்புள்ளவர்‌. எப்பேர்க்கொத்த 
மூடனையும்‌ சிதக்த ஞான சிசோமணியாக்கும்‌ வல்லமையும்‌ 
காட்டு மிராண்டிகள்‌ போல்‌ ஒழுங்கற்ற எவனையும்‌ சரம ஒட்‌ 
சைக்‌ குட்படுத்தி ஒழுங்கு காகரிக தத்வ சிறிது 


காலத்திலடையச்‌ செய்யக்‌ கூடியவர்‌, 


இத்துடன்‌ தமாசு பேசுவதிலும்‌ கதைகள்‌, நொடிகள்‌ 
சொல்வதிலும்‌ சொற்திறமை யுடையவசா யிருந்தனர்‌, எப்படி 


யெனில்‌ 1840-50 வருடல்களுக்‌ கடையில்‌ சாயத்புசம்‌ செமி- 


வரல்‌ ௬] ஜீ.யு போப்‌ சக்க 


னேரித்‌ தலைவரா யிருந்த காலங்களில்‌ தமது உத்தம சுரேகிதருப்‌ 
சகல கலைஞானியுமா யிருந்த தாமஸ்‌ பிசதர்ட்டன்‌ ஐயரைப்‌ 
பார்க்கும்படியாக சாயற்புசத்தி லிருந்து இப்போது மாச 
சேத்தூர்‌ என்றழைக்கப்படூுற வாழையடி. முதலூருக்குப்‌ 
போகும்‌ வழியில்‌ நீர்‌ வேட்கையினால்‌ பண்ணைவளையில்‌, அக்‌ 
காலத்தில்‌ ஜாண்‌ தாமஸ்‌ டக்கர்‌ ஐயருக்கு வலது கை 
போலிருந்து சபைக்‌ காரியங்களை விசாரித்து ஈடத்தித்‌ தேவ 
ஊழியஞ்‌ செய்து வந்து, சபைகளுக்காகத்‌ தங்கள்‌ உயிரையும்‌ 
ஈஷ்டமென்றெண்ணின பெரிய விசாரணைப்‌ பிள்ளையென்ற 
ஞான உயிர்ப்‌ பிள்ளையவர்களின்‌ வீட்டுக்குப்போய்‌, வீட்டு அம்‌ 
மாளைப்‌ பார்த்து, அம்மா விசாரணைப்‌ பிள்ளையவர்கள்‌ எங்கே, 
இராமத்துக்குப்‌ போய்விட்டார்களோ, எல்லாரும்‌ க்ஷேமர்‌ தானா 
வென்று தமிழர்‌ பாவனையாய்‌ யோக கேஷமங்களை விசாரித்துக்‌ 
கொண்டு ஏறிப்போன குதிரையிலிருந்து இறங்கி அம்மா, மிக 
வும்‌ தாகமாயிருக்கிறது, தயவுசெய்து மாதளங்காய்ச்‌ செம்‌ 
பிலே கொஞ்சம்‌ மண்‌ குடத்துக்‌ குளிர்ந்த ஜலம்‌ தாருங்கள்‌ 
என்று கேட்டு, தண்ணீர்‌ சாப்பிடப்‌ போகையிலும்‌; அம்மா, 
நீங்கள்‌ பிள்ளைமாராச்சே, சாதி வித்தியாசம்‌ பார்க்கிறவர்களல்‌ 
லவா ? செம்பில்‌ வாய்‌ வைத்துக்‌ குடிப்பது அநாசாரமென்‌ 
பீர்களே ! இதோ பாருங்கள்‌ வாய்‌ வையாமல்‌ அண்ணார்த 
குடிக்கிறேன்‌ என்று கடகடவென்று கணப்பொழுதில்‌ குடித்‌ 
விட்டுச்‌ செம்பையும்‌ கவிழ்த்து வைக்கட்டுமா என்று இந்துக்‌ 
கள்‌ மாதிரியாகக்‌ கேட்டுவிட்டு, சான்‌ போய்வாரேன்‌, தண்ணி 
ருக்காக மிகவும்‌ வந்தனம்‌; விசாரணைப்‌ பிள்ளையவர்கள்‌ வர்‌ 
தால்‌ நான்‌ வந்ததாகச்‌ சொல்லுங்கள்‌, அவர்களுக்கும்‌ சலாம்‌ 
என்று மிகவும்‌ தமாசாய்ப்‌ பேசிப்போன அழமுண்டாம்‌. தமிழ்ப்‌ 
பாஷையைத்‌ தட்டுத்தடையின்‌ றித்‌ தண்ணிர்‌ பட்டபாடாய்ப்‌ 
பேசுறதும்‌ அவருக்கு இயல்பாயிருந்ததாம்‌. 

இவருக்குப்‌ புத்திர பாக்கயெத்திலும்‌ ஒரு குறைவு மிருக்க 
வில்லை, இவரின்‌ மூத்த குமாசராகிய ரா, 3. போப்‌ துளை 
சென்னைக்‌ கண்‌ ஆஸ்பத்திரியில்‌ பல வருடங்களாய்ப்‌ பெரிய 
வைத்தியரா யிருக்து பென்ஷன்‌ வாங்கிக்கொண்டு சுயதேசத்தி 


உட௫௰ செந்தமிழ்ச்‌ செல்வி (சிலம்பு வ” 


லிருக்றொர்‌. இரண்டாவது மகன்‌ வட இந்தியாவில்‌ அயோத்‌: 
தியிலிருக்கும்‌ இருப்புப்‌ பாதை மானேஜராகவும்‌, மூன்றாவது: 
மகன்‌ பர்மா தேசத்தில்‌ போதனாரிரிய முதலாளியா 
டைரெக்டர்‌-அப்‌-பப்ளிக்‌ இன்ஸ்ற்றக்ஷனாயு மிருக்கன்றனர்‌. 
கடைசிக்‌ குமாரர்‌ நந்தியால்‌ என்னுமிடத்தில்‌ சிவில்‌ உத்தியோ 
கஸ்கராக விருந்து மரித்தனர்‌. இவ்விதமாக இப்பேர்போன 
பண்டிதர்‌ நல்ல போராட்டம்‌ செய்து ஓட்ட த்தை நலல நரை 
வயதில்‌ முடித்த, தமக்குக்‌ கொடுத்த தாலந்தகளைஜத்‌ தக்கபடி 
பிரயோகித்து நிறைக்த சம்தோஷத்துடன்‌ தமது 88-ம்‌ வயதில்‌ 
கர்த்தருடைய இசாஜ்யக்‌.துக்குள்‌ சென்ற பீப்ரவரிமி' 12௨ 
பிரவேசித்து விட்டார்‌. 

அவர்‌ சென்று போனாலும்‌, அவர்‌ இயற்றிய சிறிய பெரிய 
நூல்கள்‌ வரப்போகிற தலைமுறைகளுக்‌ கெல்லாம்‌ சாட்சியாய்‌ 


நின்று மங்காப்புகழை யுண்டாக்கு மென்பதற்குச்‌ சற்றும்‌ 
சந்தேகமில்லை. 


Rev. G. U. POPE'S IMPORTANT WORKS IN TAMIL. 


1. A first catechism of Tumil Grammar: 

2. A second catechism of Tamil Grammar. 

3. A larger Grammar of the Tamil language in both its. 
dialects to which are added the Nannal, Yapparungalam and 
other native authorities, with commentary, copious exercises and: 


examples taken from the best authors and an analytical index. 
[Second edition 1859]. 


4, A Tamil Poetical Anthology with Grammatical: 
notes and a vocabulary. [1859]. 


5. A Handbook of the ordinary dialect of the Tamil 
language [Seventh edition—1904] 


6. Do Part II. Key to the Exercises with 
notes on Analysis [Do—Do] 
Ts Do Part III. A Compendious Tamil Eng=- 


lish Dictionary [Do—1905] 


பரல்‌ ௯] போர்க்‌ கருவிகள்‌ போந்த புதுமை ௨௫௧: 


8. Do Part IV. An English—Tamil Diction=: 
ary [Do—19086] 

9. Do Part V. A Tamil Prose Reader adapt-- 
ed to the Handbook [Do—Do)] 

10. The * Sacred’ Kurral of Tiruvalluva Nayanar with: 
introduction, Grammar, Translation and Notes, Lexicon and. 
concordance. [1886] 

11. The Naladiyar or Four Hundred Quatrains in Tamil’ 
with Introduction, Translation and Notes, Critical, Philosophical! 
and Explanatory to which is added a concordance and Lexicon: : 
with authorities from the oldest Tamil writers [1893]. 

12. The Tiruvacagam or ‘Sacred Utterances’ of the: 
Tamil Poet, Saint and Sage Manikka Vasagar, the Tamil Text 
of the Fifty-one Poems with English Translation, Introductions: 
and Notes to which is prefixed a summary of the life and 
legends of the sage, with appendices illustrating the Great 
South Indian system of Philosophy and Religion called the: 
Saiva Siddhantam with Tamil Lexicon and concordance [1900]. 


போர்க்‌ கருவிகள்‌ போந்த புதுமை 
தீநீர்‌. 


[ காழி. சிவ. கண்ணுசாமி ற, ] 


சென்ற ஐரோப்பியப்‌ பெரும்போர்‌ நிகழ்ந்த காலத்து: 
இங்லொரந்தின்‌ தளவாயமைச்‌சராக விருந்தவர்‌ இரு. லாயிட்‌ 
ஜ்யார்ஜ்‌ என்பவர்‌, அவர்‌ குடிவிலக்கு இயக்கத்தில்‌ பெரிதும்‌ 
ஈடுபட்டவர்‌. அத்தகையார்‌ இங்லொந்திலுள்ள (Alcohol) 
இநீர்க்‌ இடங்குகளிற்‌ பெரும்பாலனவற்றை ஒருநாள்‌ அரசாங்‌ 
கத்தின்‌ சார்பாகக்‌ கைப்பற்றிக்கொண்டார்‌ என்பதைக்‌ கேள்வி: 
யுற்று ஆங்லை மக்கள்‌ திடுக்கிட்டு அயர்ந்து விட்டனர்‌. குடி. 
விலக்கை யாதரித்த அப்பெரியார்‌ அவைகளைக்‌ கைப்பற்றியது 
போரிடுவோர்க்‌ கெல்லாம்‌ போதிய வளவிற்கு *: உவிஸ்‌8 2” 


௨௫௨ சேந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு 6 


இறக்‌ ஊற்றவா? அன்றிக்‌ குடிவிலக்‌ இயக்கத்தைப்‌ பரப்பு 
வான்‌ வேண்டி. அக்டெங்குகளை யடைத்து அவ்வழி குடி. 
'யெனும்‌ கொடிய பேயை ஓழிக்கவா ? இவற்றி லெதுவென்று 
அவர்கட்கு விளங்கவில்லை, 


ஆயினும்‌, உண்மையில்‌ அவர்‌ அவ்வாறு கைப்பற்றியது 
.இவ்விரண்டுங்‌ கருதியன்ற. போர்விரர்கட்குப்‌ பயன்படும்‌ 
என்ற கருத்துக்கு மாறாக, போர்க்கருவிகள்‌ உண்டாக்குவதில்‌ 
வேண்டிய வளவிற்குக்‌ இநீர்‌ இறக்கெ்கொள்ள எளிதாகும்‌ 
என்ற கருத்‌ தக்கொண்டே அவர்‌ அவ்வாறு செய்தார்‌, நீர்த்‌ 
தன்மை வாய்ந்து மக்கட்குப்‌ பயன்படும்‌ பொருள்களில்‌ நீருக்கு 
அடுக்தபடியாகக்‌ கருதக்கூடியது திரீரே யாகும்‌, வெடிச்சிகள்‌ 
(Shells) செய்‌.த முடிந்தபின்‌ அவற்றின்‌ சல பகுதிகளின்‌ மேல்‌ 
அவை கெடாவண்ணம்‌ மேற்பூச்சு பூசுவது இன்றியமையாத 
தாகின்றது. அவ்வாறு பூசுவதற்குத்‌ திநீரிற்‌ சில பிசின்களைக்‌ 
கசையவிட்டு ௮க்கலவையைப்‌ பூசுவதே சிறந்ததாகக்‌ கொள்ளப்‌ 
பட்டது. இநீரிற்‌ பிசின்‌ கட்டிகளைப்‌ போட்டால்‌ அவை விரை 
விற்‌ கரைந்து விடுகின்றன. அவ்வாறு கரைந்ததை ஒரு தூரி 
யக்கோல்‌ (Brush) கொண்டு பூசுதல்‌ எளிதாஜன்றது. பூசிய 
வுடனே சிறித நேரத்தில்‌ இரீர்‌ ஆவியாக மாறி மறைந்து விடுவ 
தால்‌ பிசின்பூச்சு மட்டும்‌ விரைவில்‌ உலர்க்து அழகாகத்‌ தோன்‌ 
கிறது. எனவே இத்தகைய பூச்சு வேலைகட்குத்‌ திநீரை 
யொத்துப்‌ பயன்படுவது வேறெந்தப்‌ பொருளுமில்லை. மேற்‌ 
கூறி யாங்கு இப்பூச்சுப்‌ பூசப்படாமல்‌ போர்க்கருவிகள்‌ 
கேடின்றி வேண்டுக்காலம்‌ பயன்‌ படுடா றில்லை, எனவே திநீர்‌ 
போரில்‌ மக்கட்கு உதவி புரிவது இவ்வழியிற்றான்‌. 


இனி, வெடி பொருள்களிற்‌ சத்சில கட்டிப்‌ பொருள்க 
னாக இருக்‌ன்றன, அவற்றில்‌ ஒன்றை மற்றொன்றுடன்‌ 
கலந்து தூள்‌ செய்து அப்பாக்கிகள்‌ மூலம்‌ வெடிக்குமாறு 
செய்வதற்கும்‌ இத்‌ இரீரின்‌ உதவி சிறந்ததாகக்‌ கருதப்படு 
2௮. எவ்வாறெனில்‌, கலப்புதவேண்டிய இரு பொருள்களை 
வும்‌ தனித்தனியே இருவேறு கலல்களிலுள்ள இநீசிற்‌ கரைய 


பரல்‌ ௬] போர்க்‌ கருவிகள்‌ போந்த புதுமை ௨௫௩ 


விட்டுப்‌ பின்‌ அவ்விரண்டையும்‌ ஒன்றாகக்‌ கலந்துவிட்டால்‌ கல 
வையிலுள்ள இநீர்‌ விரைவில்‌ ஆவியாக மாறி மதைர்‌அவிடும்‌. 
கலப்புற்ற பொருள்கள்‌ மட்டும்‌ தூள்‌ நிலையில்‌ கலத்திற்‌ நங்க 
விடும்‌, அதைத்‌ அப்பாக்கெளிலிட்டு வெடி தீர்ப்பது எளிதா 
கும்‌. ஆகவே இவ்வழியிலும்‌ இநீர்‌ போர்க்கருவிகள்‌ செய்வ 
தற்குப்‌ பயன்‌ படுகின்‌ ற.த. 

இத்‌ இநீரிற்‌ கலந்துள்ள பொருள்கள்‌ யாவை யெனில்‌: 
எதேன்‌, மெதேன்‌ என்ற இரு வளிச்‌ சத்துகளேயாம்‌, கரி' 
யணு ஒன்றும்‌ நீர்வளியணு நான்கும்‌ சேர்ந்த ஒரு அணுத்‌ 
தொகுதி ஒரு மேதேன்‌ அணுத்தொகுதியாகும்‌, இந்த. 
மெதேன்‌ என்பத நிலக்கரிவளி (0081 ஐ&8)மின்‌ இன்‌ நியமை 
யாத பகுதியாகும்‌. “பெட்ரோலியம்‌ ? எனப்படும்‌ கல்லெண்‌ 
ணெயிலிருக்தும்‌ இர்த மெதேன்‌ வளி பெறப்படுகிறது. எதேன்‌ 
என்பதோ இரண்டு கரியணுக்களும்‌ ஆனு நீர்வளி யணுக்களும்‌ - 
சேர்ந்த அணுத்‌ தொகுதியாகும்‌. குடிவகைகளிற்‌ பெரும்பா 
அங்‌ கலந்திருப்பது பிற்‌ கூறப்பட்ட எசேன்‌ என்ற வளியே... 
“ உவிஸ்‌இ?யில்‌ ஐந்திலிரண்டு பகுதி ௮ அவே. 

மெதேன்‌ சேர்ந்த திநீரும்‌ எதேன்‌ சேர்க்க இநீரும்‌ அறிவி" 
யற்றுறையில்‌ ஒருபஉத்தாக 2வ பயனுறுவன வாயினும்‌ மெதேன்‌ 
சேர்ந்த திநீர்‌ எதேன்‌ சேர்ந்த திரிரைப்போல்‌ நாவிற்கு ஈற்சுவை 
யளிக்காமையால்‌ அதை எவரும்‌ உண்பான்‌. கருதி வாங்குவ 
தில்லை, இதுவே * மெதிலேடெட்‌ ஸ்பிரிட்ஸ்‌ ?” என்று கடை 
களில்‌ விற்கப்படுவதாகும்‌. புகைப்படங்கள்‌ உலர்த்தவதற்காக 
இிநீர்‌ வேண்டுமென்று கேட்டால்‌ எதேன்‌ சிறு பகுதியும்‌ 
மெதேன்‌ பெரும்‌ ப கலந்த இநீர்க்‌ கலவையே கடைக 
ளிற்‌ கொடுக்கப்படும்‌. 4 

எதேன்‌ கலந்த திநீரான “' ஏதேன்‌ ஆல்கஹால்‌?” என்பது 
சர்க்கரையிலீருக்து பெறப்படுவ தொன்றாகும்‌. சர்க்கரை 
யென்றால்‌ கரும்பிலிருர்‌ ஏ எடுக்கப்படும்‌ சர்க்கரைதான்‌ என்ப 
தன்று. வேறெந்தச்‌ சர்க்கரைச்‌ சத்தாயினும்‌ சாலும்‌. அவரை, 
உருளைக்கிழங்கு முதலிய மாச்சத்து மிகுந்துள்ள - பவைந்றி “ 


உடு௪ சேந்தமிழ்ச்‌ செல்வி (சிலம்பு ம 


னின்றும்‌ இச்‌ சர்க்கரையும்‌, இச்‌ சர்க்கசையிலிருந்‌.து. '( ஏதில்‌ 
ஆல்கஹா? லும்‌ பெறப்படுகின்றது. 

மெதேன்‌ கலந்த “'மெதில்‌ ஆல்கஹால்‌ ? என்பதோ மரங்‌ 
களைப்‌ புகைத்து அப்புகையின்வழிப்‌ பெறப்‌ படுவதாகும்‌. 
“க்ளோரோ பார்ம்‌ ?? என்ற மயக்க மருந்தில்‌ பெரும்‌ பகுதி 
மெதேன்‌ வளியேயாம்‌. போர்மருத்துச்‌ சாலைகளில்‌ அளவற் 
என்ற சத்தும்‌, திரீரும்‌ 
கந்தகப்‌ புளிப்பும்‌ ($யிறhபரர ௨௦10) சேர்த்துக்‌ காய்ச்சியதாற்‌ 
'பெறப்படுவகேயாகும்‌. போர்த்தறையிலும்‌ சிறப்பாக மருத்‌ 
அத்‌ துறையிலும்‌ இறீர்‌ எத்துணைப்‌ பயன்படுகிறது என்பது 
ஒருவாறு இதுகாறும்‌ கூறியவற்றிலிருந்து விளங்காநிற்கும்‌, 

மக்கள்‌ குடிக்குங்கால்‌ இக்திநீர்‌ பயக்கும்‌ இய்‌ற்கு அளவே 


அப்‌ பயன்படுத்தப்படும்‌ (ஈதர்‌ ” 


யில்லை, ஆனால்‌ மருந்து வகைகள்‌ செய்வதற்குப்‌ பயன்பட்டு 
அது மக்கட்கும்‌ விளைக்கும்‌ ஈலத்திற்கும்‌ ஒரு அளவில்லை 
'யென்றே கூறலாம்‌, பயன்படுத்தும்‌ வகையில்‌ அதைப்‌ பல 
'பொருள்களோடும்‌ பிணைத்துப்‌ பயன்படுத்தினால்‌ அதற்கணை 
யான துணை வேறொன்றுமில்லை, தனித்து அதனை விட்டாலோ 
தலைவிரி கோலந்தான்‌. - 


கடவுளுக்கும்‌ உயிருக்குமுன்ன 
அத்அவித இயைபு 
[திருவாளர்‌ மா. வே. கேல்லையப்ப பிள்ளை அவர்கள்‌] 
(லம்பு ௰, பரல்‌ ௪, உ௱௰-வது பக்கத்‌ தொடர்ச்ச) 
XII. அத்துவிதச்‌ சிறப்பு இயைபு 
20. மேலே கூறியபடி உலக வாழ்வில்‌ மக்கள்‌ கல்வி 
சகேள்வீ அறிவாலும்‌ எண்ணுதல்‌ அறிவாலும்‌ நல்லறிவுப்‌ பெருக்‌ ., 
கம்‌ மேலும்‌ மேலும்‌ ஏர்தமாக அடையுங்கால்‌ அவர்கள்‌ சிறிது 
அிறிதாக உயீர்ப்பற்தினையும்‌ பொருட்பற்தினையும்‌ விட்டு உலக 
செறியிலிருக்கு வீட்டு நெறிக்குச்‌ இரும்பிக்‌ கடவுளை நோக்கு 


வரல்‌ ௪] கடவுளுக்கும்‌ உயிருக்குமுள்ள அத்துவித இயைபு உடுடு 


இன்றார்கள்‌. அவர்கள்‌ எம்மட்டி,ல்‌ கடவுளிடம்‌ பற்றுவைத்து 
ஓழுகுகின்றார்களோ அம்மட்டில்‌ உயிர்ப்பற்றினையும்‌ பொருட்‌ 
பற்றினையும்‌ விடுகின்றார்கள்‌. அவர்களுக்கு இன்பஅன்பங்க 
ளோடு கூடிய உலக வாழ்வில்‌ உவர்ப்பு உண்டாக இன்ப துன்பங்‌ 
களிலையுள்ள விருப்பு வெறுப்புக்கள்‌ அற்று அவைகளில்‌ ஒப்பு 
உள்ளம்‌ (சமபுத்தி) உண்டாகின்றது, உலக இன்ப அன்பங்க 
ளிலேயுள்ள விருப்பு வெறுப்புக்கள்‌ அறவே அந்த இன்ப அன்‌ 
பங்களுக்கு ஏ.துவாயிருக்கற நல்வினை இவினை களிலேயும்‌ விருப்பு 
வெறுப்புக்கள்‌ அறுனெறன, ஈல்வினையால்‌ வரும்‌ இன்பத்தி 
னும்‌ இவினையால்‌ வரும்‌ துன்பத்திலும்‌ விருப்பு வெறுப்புக்க 
ளின்றி இன்பம்‌ வந்த விடத்தும்‌ அன்பம்‌ வந்த விடத்தும்‌ அவை 
களை ஒப்பான உள்ளப்பாங்குடன்‌ அகர்தலே இருவினை ஒப்பா 
கும்‌, இருவினை ஒப்பால்‌ அவர்களுக்கு மலபரிபாகம்‌ உண்டா 
இன்றது,  மலபரிபாகம்‌ என்பது வேட்கை அலஜிவுச்செயல்‌ 
களை மறைத்து அறியாமையைச்‌ செய்‌இன்ற மலவலி தேய்ந்து 
மடங்இக்‌ ழ்ப்படுதலாகும்‌. மலபரிபாகத்தால்‌ யான்‌ எனது 
என்னும்‌ செருக்கு அறும்‌, யான்‌ எனது என்னும்‌ செருக்கு 
அறும்‌ தருவாயில்‌ கடவுள்‌ அவர்களுக்கு மானுட வடிவில்‌ ஆசரி 
யனாய்‌ வந்து திக்கை செய்து வீடு அடையும்‌ வழியை உணர்த்‌ 
தவன்‌, சரியை இரியை யோக ஞானங்கள்‌ வீட்டினை அடை 
விக்கும்‌ வழிகளாம்‌, அவர்களிடத்திலுள்ள மலவலி . தேயத்‌ 
தேய மலவலித்‌ தேய்வுக்கு ஏற்பக்‌ கடவுள அ மறைப்பு வலியும்‌ 
(திரோதான சத்தியும்‌) சிறிது சிறிதாகக்‌ குறைந்து தன்‌ தன்மை 
' நீம்‌ அருள்‌ வலியாக மாறி அவர்களிடம்‌ பதிகின்றது. அவ்‌ 
வாறு அருள்வலி பதியும்‌ நிலைகள்‌ மந்ததரம்‌, மந்தம்‌, தீவிரம்‌, 
இிவிரதரம்‌ என ஒன்றுக்கொன்று ஏற்றமாய நான்கு வகைப்‌ 
படும்‌. முடிவில்‌ அவர்கள்‌ திவிரதர அருட்பதிவின்‌ பயனாக. 
முற்றிய உண்மை அறிவை அடைர்து வீட்டின்பம்‌ அடைகறோர்‌ 
கள்‌. இருவீனையொப்பால்‌ மலபரிபாகமும்‌, மலபரிபாகத்தால்‌ 
அருட்பதிவும்‌ (ச,த்திகிபாதமும்‌) அருட்பதிவால்‌ உண்மை அறி 
வும்‌உண்டாதல்‌' ஒன்று முற்றிய பின்பே பிறிதொன்று தோன்று 
மென்பது பொருளன்று. இருவினையொப்பு உண்டா ௪ 


உட௫௯ செந்தமிழ்ச்‌ சேல்வி (சிலம்பு-8 


அளவு மலபரிபாகழும்‌, மலபரிபாகம்‌ உண்டாகிற அளவு 
அருட்பதிவும்‌, ௮ருட்பதிவு உண்டாகிற அளவு உண்மை அறி 
வும்‌ படிமுறையிலுண்டாகி மக்கள்‌ வீடுபேற்றிற்குத்‌ தகுதி 
உடையவர்களாகன்றார்கள்‌. அத்துவிதப்‌ பொது இயைபு நிக 
மும்‌ மக்கள்‌உயிர்களுடைய கட்டுநிலைக்‌ காலத்தில்‌ கடவுள்‌ 
அவைகளுடன்‌ இயைந்து நின்று அவைகளேயாய்‌ நிற்றல்போல 
கட்டுநிலை விடுதலை நிகழகத்தொடங்கி அத்துவிதச்‌ சிறப்பு இயைபு 
நிகழும்பொழு அ மக்களுயிர்கள்‌ கடவுளோடு இயைந்த நிற்கத்‌ 
தொடங்கி அவனிடம்‌ அடிமைபோலவும்‌ (சரியை) மகன்போல: 
வும்‌ (சரியை) தோழன்‌ போலவும்‌ (யோகம்‌) அருகில்‌ அணு 
அணு முடிவில்‌ அவனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிற சத்து 
நெறியாகிய (ஞானம்‌) வீட்டு நிலையை அடைகின்றன. இவை: 
யே சுருக்கமாக மக்கள்‌ உயிர்கள்‌ ௮த்துவிதப்‌ பொது இயைபு 
நிலையிலிருந்து ௮க்‌.துவிகச்‌ சிறப்பு நிலையை அடையும்படி வழி 
முறைமைகளும்‌ (volutionary layers) அத்துவிதச்‌ சிறப்பு 
இயைபு வாழ்வு முற்றி வீட்டின்பம்‌ அடைதலுமாம்‌, 


XIII. அத்துவிதச்‌ சிறப்பு இயைபும்‌ அதனுடன்‌ அத்துலிதப்‌: 
போது இயைபு பொருந்தும்‌ தன்மையும்‌ 


21. (1) அத்தவிதப்‌ பொது இயைபு வாழ்வில்‌ மக்க: 
ளுக்கு வேட்கை அறிவு செயல்கள்‌ பொருட்பற்று உயிர்ப்பற்‌ 
அக்களால்‌ உண்டாகின்றன. அத்தவிதச்‌ சிறப்பு இயைபு: 
வாழ்வில்‌ மக்களுக்கு வேட்கை அறிவு செயல்கள்‌ பொருட்பற்று' 
உயிர்ப்‌ பற்றுக்களா லுண்டாகாமல்‌ கடவுளைப்‌ பற்றும்‌ பற்றி: 
னால்‌ உண்டான்றன. மக்களிடத்தில்‌ முதலாவது பொருளை 
யும்‌ உயிரையும்பத்‌றி நடுவு நிலையான வேட்கை அறிவு: செயல்‌: 
கள்‌ நிகழ்ந்த பின்பே கடவை மாத்திரம்‌ ,பற்றிய வேட்கை: 
திவ செயல்கள்‌ நிகழும்‌, அத்துவிதப்‌ பொது இயையு. 
வாழ்வில்‌ சார்பு அன்பும்‌ சார்பு அறிவும்‌ ௮வைபந்திச்‌: செய்‌. 
இறனும்‌ மூன்‌ கிகழ்க்து வேட்கை அதிவு செயல்கள்‌ திருந்திய 
பின்பு அத்துவிசச்‌ இறப்பு : இயைபு . வாழ்வில்‌ .சார்பில்லாத... 


பால்‌ ௬] கடவுளுக்கும்‌ உயிருக்குமுள்ள அத்துவித இயைபு ௨௫௭ 


அன்பும்‌ சார்பில்லாத அறிவும்‌ ௮வைபற்றிச்‌ சார்பின்‌ றிச்‌ 
செய்திறனும்‌ உண்டடாகும்‌. 

(9) அத்துவிதப்‌ பொது இயைபு வாழ்வில மக்கள்‌ தங்‌ 
கள்‌ வேட்கை அறிவு செயல்களை வழங்க மக்கட்பொதுஈல 
அறப்பணியை இம்மையில்‌ பொருளும்‌ புகழும்‌ மறுமையில்‌ 
றக்க ஈலமும்‌ அடையும்‌ கருத்துடன்‌ பயன்கருதிச்‌ செய்‌ 
கிறார்கள்‌; அப்பொழுது அவர்கள்‌ தாங்கள்‌ செய்யும்‌ வினையி 
னால்‌ கட்டினை அடை வரார்கள்‌. அத்துவிகச்‌ சிறப்பு இயைபு 
வாழ்வில்‌ அவர்கள்‌ மக்கட்‌ பொதுஈல அறப்பணியைத்‌ தங்க 
ளூள்ளெழும்‌ அருட்பண்பினால்‌ ஊக்கப்பட்டுத்‌ தங்களுக்கு 
யாதொரு பயனுங்கருதாது இறைபணியாகச்‌ செய்கிறார்கள்‌. 
அப்பொழு அ அவர்கள்‌ தாங்கள்‌ செய்யும்‌ வினையால்‌ யாதொரு 
கட்டினையும்‌ அடைவதில்லை. அத்துவிதப்‌ பொது இயைபு 
வாழ்வுக்‌ கரலத்தில்‌ பொருளும்‌ புகழும்‌ மறுமை நலமும்‌ முன்‌ 
னிலையாய்‌ நின்று மக்களை ஊக்காவிட்டால்‌ அவர்கள்‌ தங்களுக்‌ 
குள்‌ மறைவுபட்டிருக்கிற முரட்டு வேட்கை அறிவு செயல்கள்‌ 
வெளிப்பட்டுத்‌ இருந்தி அத்துவிதச்‌ சிறப்பு இயைபு நிலைக்குத்‌ 
தருதி உடையவர்கள்‌ ஆகமாட்டார்கள்‌, 

(8) அத்துவிதப்‌ பொது இயைபு வாழ்வில்‌ மக்கள்‌ கடவு 
ளுடைய பொது இயலைக்‌ கற்றல்‌ கேட்டல்‌ சிந்தித்தல்‌ அறிவுக 
ளால்‌ அறிந்து அவ்வறிவின்‌ பயனாகப்‌ பயன்‌ கருதி உலகில்‌ அற 
நெறியில்‌ ஓழுகுஜன்றார்‌ சுள்‌. அத்அவிதச்‌ சிறப்பு இயைபு 
வாழ்வில்‌ மக்கள்‌ கடவுளுடையசிறப்பு இயலைக்‌ கேட்டல்‌ இந்தித்‌ 
தல்‌ தெளிதல்‌ நிட்டை அறிவுகளால்‌ உணர்ந்து அதிக்து மெய்‌ 
யுணர்தலின்‌ பயனாக அறதெறிக்கு எடுத்துக்காட்டாக ஒழுகு 
இன்றார்கள்‌, அத்தஅவிதப்‌ பொது இயைபு வாழ்வில்‌ மக்களுக்கு 
கல்வி கேள்வி சர்தனைகளானண்டாகும்‌ நல்லறிவின்‌ பயனாக 
அவர்களுடைய வேட்கை அறிவு செயல்கள்‌ தஇிருச்தித்‌ தூய்மை 
அடைந்தபின்‌ அவர்களது உள்ளத்தில்‌ அருளொளி விளங்கி 
தெளிவுணர்வு உதிக்கத்‌ தொடங்கி அதனால்‌ அவர்கள்‌ அத்து 
விதச்‌ இறப்பு இயைபு நிலைக்குத்‌ தகுதியுடையவர்களாடின்‌ 
ஜுர்கள்‌. 

17 


௨௫௮ செந்தமிழ்ச்‌ செல்வி [லம்பு ல 


(க) அத்துவிதப்‌ பொத இயைபு வாழ்வில்‌ மக்கள்‌ தங்க 
ளின்‌ வேறதாயுள்ள மூலப்பகுதியின்கண்ணுள்ள சாத்வீகப்‌ 
பண்பு தங்களிடத்‌அ மேம்பட்டு விளங்கக்‌ தோன்றுதலா அண்‌ 
டாய நிலையில்லாத உலக இன்பம்‌ அகருகின்றார்கள்‌. அத்த 
விதச்‌ றப்பு இயைபு வாழ்வில்‌ அவர்கள்‌ தங்களுடன்‌ அத்து 
விகமாய்க்‌ கலந்து விளங்குகின்ற கடவுளைச்‌ சார்க்து அதனால்‌ 
நிலையான சிவஇன்பம்‌ அகருறொர்கள்‌. மக்கள்‌ நிலையாக உலக 
இன்பம்‌ நுகர்ந்து அதன்‌ நிலையாமைத்‌ தன்மையை உறைப்பாக 
அநுபவத்தில்‌ அறிந்தால்‌அல்லாமல்‌ அத்அவிதச்‌ சிறப்பு வாழ்‌ 
வில்‌ அடையும்‌ நிலையான சிவ இன்பத்தில்‌ நாட்டமுடையவர்க 
ளாக மாட்டார்கள்‌, 

(5) அத்துவிதப்‌ பொது இயைபு வாழ்வில்‌ மக்கள்‌ கட 
வுளை அறியா திருக்கன்றார்கள்‌, அக்காலத்தில்‌ கடவுள்‌ மக்க 
ளுடன்‌ இயைந்து ஒன்றுபட்டு நிற்கின்றான்‌. அவர்கள்‌ கடவுளை 
அறியாது யான்‌ எனது என்னும்‌ செருக்குக்களை உடையவர்க 
ளாக அறியாமையால்‌ துன்பம்‌ அடைகின்றார்கள்‌. அத்துவிதச்‌ 
இறப்பு இயைபு வாழ்வில்‌ மக்கள்‌ கடவுளை அறிந்து ௮வனோடு 
௮த்துவிதமாய்‌ இயைந்து நின்றுயான்‌ எனது என்னும்‌ செருக்‌ 
குகளினின்‌ று முற்றிலும்‌ நீக்‌ மெய்யுணர்வு பெற்றுப்‌ பேரின்‌ 
பம்‌ அடைகின்றார்கள்‌. அத்துவிதப்‌ பொது இயைபு வாழ்‌ 
வில்‌ உண்டாகும்‌ அனுபவமே அத்துவிதச்‌ சிறப்பு இயைபு 
வாழ்வுக்கு மக்களைத்‌ தகுதி உடையவர்களாகச்‌ செய்கின்றது. 

22, அத்துவிதப்‌ பொது இயைபுக்கும்‌ அத்தவிதச்‌ 
இறப்பு இயைபுக்கும்‌ உளவாகிய மேலே கூறப்பட்ட பொருத்‌ 
தங்களால்‌ உலஜல்‌ அத்துவிதப்‌ பொது இயைபு பற்றி உலக 
இன்பம்‌ கருதி வாழும்‌ வாழ்வானது அத்துவிதச்‌ சிறப்பு 
இயைபு வாழ்வுக்கும்‌ அவ்வாழ்வு முற்றியபின்‌ அடையப்‌ 
பெறும்‌ பேரின்பத்துக்கும்‌ இன்றியமையாது வேண்டப்படுவ 
தாகும்‌ என்பது வெள்ளிடை மலைபோலத்‌ தெளிவாகும்‌. உலக 
வாழ்வு பேரின்பத்தை கேசே தடையின்றி அடையச்‌ செய்யும்‌ 
தகுதி உடையதாயிருத்தற்கு குறிக்கோளை உடையதாயும்‌ 
குதிக்கோளை அடையும்‌ கன்னெறியையும்‌ பண்பையும்‌ உடைய 


யரல்‌ ௬] கடவுளுக்கும்‌ உயிருக்குமுள்ள அத்துவித இயைபு ௨௫௯ 


தாயுமிருத்தல்‌ வேண்டும்‌, உலக வாழ்வு வெறுக்கப்பட்டு நீக்கப்‌ 
படவேண்டும்‌ என்று ஒரு சாரார்‌ (ஏகான்ம வாதிகள்‌ முதலி 
யர்‌) கூறும்‌ கருத்துச்‌ சிறிதும்‌ பொருந்தாது, கருவி அஜி 
வைத்‌ அணையாகக்கொண்டு ஒருவன்‌ உலக வாழ்வைச்‌ செவ்வி 
தின்‌ நடத்தி அதன்‌ பயனாகவே அருளறிவை அடைந்து கட 
வுளை உணர்ந்து பேரின்பம்‌ அடையத்‌ தகுதி உடையவனா 
XIV. அத்துவிதச்‌ சிறப்பு இயைபும்‌ மக்கட்‌ போது நலனும்‌ 

28. அத்தவிதச்‌ சிறப்பு இயைபு வாழ்வு முற்றிய மனி 
தர்கள்‌ குறைவொன்‌ றுமின்‌ றி நிறைவு நிலையை அடைர்த உயிர்‌ 
கள்‌. அவர்கள்‌ பிறப்பு இறப்பு வட்டச்‌ சுழற்சியினின்றும்‌ 
நீங்னெவர்கள்‌. அவர்கள்‌ தத்துவ ஞானிகள்‌. எல்லா உயிர்க 
ளிடத்அஞ்‌ செந்தண்மை பூண்டொழுகும்‌ அருட்குணமுடைய 
வர்‌; மலையே வீழினுங்‌ கடலே கலங்கினும்‌ இறைவனிணையடி. 
களில்‌ உறைத்து நின்று உள்ளங்‌ கலங்காத உத்தம லர்‌; ஓடும்‌ 
பொன்னும்‌ ஒப்பாக கோக்கும்‌ தூய உள்ளத்‌ அறவோர்‌, அவர்‌ 
கள்‌ தங்களுக்கென ஒன்றும்‌ வேண்டாதவர்கள்‌. அவர்கள்‌ 
அகப்பற்று புறப்பற்றுக்களை முற்றிலுமொழித்து இறைவன த 
அருளிற்றோய்க்‌து விளங்குக்‌ தாயர்‌. அவர்கள்‌ தமிழ்‌ நூல்‌ 
களிற்‌ பெரியார்‌, முனிவர்‌, நீத்தார்‌, அடியார்‌, அந்தணர்‌, வே 
ஞானிகள்‌, மெய்யுணர்ந்தார்‌, மெய்கண்டார்‌, அருளாளர்‌ 
பேரறிவர்‌ முதலிய பெயர்களால்‌ கூதப்பட்டிருக்கின்றார்கள்‌, 
அவர்களைப்பற்றித்‌ தெய்வப்புலமைச்‌ திருவள்ளுவர்‌ தாமியற்‌ 
நிய திருக்குறள்‌ நூலில்‌ பாயிரம்‌ ௪-வது அதிகாரத்தில்‌ “நித 
தார்‌ பெருமை? என்று கூறியுள்ளார்‌. அவர்கள்‌ இறைவனுடைய 
பணியாளர்களாக உலகிலுள்ள உயிர்களெல்லாம்‌ உய்யும்‌ 
பொருட்டுத்‌ திருவருள்‌ உலகில்‌ விளங்கும்படி பணிகள்‌ ஓயாது 
செய்‌ அகொண்‌ டிருக்கறார்கள்‌. அவ்வாறு பெரியார்கள்‌ ஓழி. 
வின்றிச்‌ செய்தகொண்டிருக்கும்‌ இறைபணி உலூல்‌ நடை 
பெறும்பொருட்டு உலகத்தில்‌ வாழ்னெற மக்களுள்‌ உயிர்‌ 
வளர்ச்சி (Soul-evolution) முறைமையையும்‌ அம்முறை 
மையை உலகில்‌ விளங்கச்செய்ய இறைவனால்‌ ஏற்படுத்‌ 


௨௬0 செந்தமிழ்ச்‌ செல்வி (சிலம்பு 6 


தப்பட்ட இட்டத்தைப்‌ பின்பற்றிச்‌ செய்யப்பட்டு வருகிற 
பெரியோர்கள்‌ பணியையும்‌ அறிந்த அறிஞர்கள்‌ அப்பெரி 
யோர்களுக்கும்‌ உலக மக்களுக்கும்‌ இடையில்‌ நின்று தங்கள்‌ 
இறன்‌ அளவில்‌ பணி செய்யக்‌ கடமைப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ௮க்கடமையை அறிந்து உலகில்‌ அருள்‌ ஈலம்‌ பெருகப்‌ 
பணி செய்வார்களாக, 


௦ 


28. அன்பிற்கிறந்ச அறிஞர்களே ! கடவுளுக்கும்‌ உயி 
ருக்குமுள்ள அத்துவிக இயைபு, மிக விரிந்து பரந்த கருத்துக 
ளடங்வயை ஒரு பெரிய பொருள்‌ (விஷயம்‌). அதனை நான்‌ 
என்‌ இற்றறிவுக்கு எட்டிய அளவில்‌ ஒன்றுக்கொன்று 
தொடர்பு உடைய பதினான்கு தலைப்புகளின்‌ ழே வைக்கச்‌ 
சுருக்கமாகக்‌ கூறினேன்‌. இவ்வுசையில்‌ கருத்து வழுக்கள்‌ 
இல இருத்தல்‌ கூடும்‌. இருப்பின்‌ அவைகளைத்‌ தாங்கள்‌ விளக்கி 
௮ நிவிக்கும்படி. வேண்டுகிறேன்‌. 


சேக்கிழார்‌ 
[இலக்கணவிளக்க ஆசிரியர்பரம்பரை சோமசுந்தர தேசிகர்‌. ] 


செந்தமிழ்ச்‌ செல்வி லெம்பு 10 பசல்‌ ௩-ல்‌ திருவாளர்‌ 
கோவை இராமச்சந்திரஞ்‌ செட்டியாரவர்கள்‌ சேக்கிழாரடிக 
ஊப்‌ பத்திய குறிப்புக்களை வசைந்திருப்பதை நேயர்கள்‌ படித்‌ 
இருக்கலாம்‌, அவர்கள்‌ கூறியுள்ளவற்றில்‌ பல ஐயப்பாடுகள்‌ 
தோன்றுனெறன, அக்கிப்‌ பெரும்‌ படிப்பும்‌ ஆராய்ச்சி வல்‌ 
லமையுமுடைய அப்‌ பெரியார்‌ எம்போலியர்க்கு உண்டாகிய 
ஐயங்களைக்‌ களைதல்‌ கடமையாகும்‌. 

முதலாவதாக “சேக்கிழார்‌ சுவாமிகளுக்கு உத்தம சோழப்‌ 
பல்லவராயர்‌ என்ற பட்டம்‌ சோழனால்‌ கொடுக்கப்பட்டது? 
என்று கூறுன்றது. “அக்காலத்தில்‌ பட்டங்கள்‌ ஒரு அரசனு 
டைய பெயரை முன்னிட்டு வைப்பது வழக்கம்‌. உத்தம 
சோழன்‌ என்பான்‌ கண்டசாதித்தருடைய மகன்‌ ; முதல்‌ இராஜ 


{ ௬ பரல்‌ சேக்கிழார்‌ ௨௬௧ 


ராஜருக்கு முன்‌ ஆண்டவன்‌. 969-985 இ. பியில்‌ ஆண்டவன்‌, 
ஆகவே சேக்கிழோருக்குப்‌ பின்‌ சில *ஆண்டுகளுக்குள்ளாக 
இப்‌ பட்டப்‌ பெயரையே ஒருவர்‌ இயற்‌ பெயராக வைத்துக்‌ 
கொண்டதாகத்‌ தெரிகிறது? என்று எழுதுகிறார்கள்‌, இதனால்‌ 
சேக்கிழாரடிகள்‌ திருவிசைப்பாக்காரருள்‌ ஒருவரான கண்ட 
சாதித்தனார்‌ மகனார்‌ மதுராந்தக உத்தம சோழன்‌ காலத்தவர்‌ 
என்று செட்டியார்‌ கொண்டுள்ளதாகத்‌ தெரிகிறது, இது 
உண்மையாகுமா வென்பதை ஆதாரம்‌ காட்டி விளக்க 
வேண்டும்‌, 

இரண்டாவதாக, யான்‌ சைவ சிகாமணிகள்‌ இருவர்‌ என்ற 
நூலில்‌ உத்தம சோழ பல்லவரையன்‌ கோவைப்பக்கம்‌ உத்தி 
யோகத்தி லமர்ந்திருந்தானென்று காட்டி ௮ம்‌ கல்வெட்டையுங்‌ 
குறித்தேன்‌. மேற்குறித்க கல்வெட்டிற்‌ கண்ட வீர ராஜேந்தி 
சன்‌ என்னும்‌ அரசன்‌ கொங்குச்‌ சோழனாக விருத்தல்‌ கூடுமோ 
வென ஓஐயுறுகின்றார்கள்‌. அப்படிக்‌ கொள்வதற்குப்‌ போதிய 
ஆதாரம்‌ காட்டினார்களில்லை. ஆதாரம்‌ காட்ட வேண்டுவது 
அவர்கள்‌ கடமையாகும்‌, 

மூன்றாவதாக, “சேக்கிழாரடிகள்‌ திருத்தம்பியார்‌ பாலறா 
வாயராகவே, கோட்டூர்‌ மணியம்பலத்து மூலத்தான முடை 
யார்க்குத்‌ திருஅந்தாவிளக்கு வைத்த சேக்கிழான்‌ பாலருவாயன்‌ 
களப்பாளராயரும்‌, திருப்பாம்புரத்துத்‌ திருக்கற்தளித்‌ திருப்‌ 
பணி செய்த ஆண்டார்‌ கோற்றமங்கலத்தப்‌ பாலறாவாயரும்‌, 
திருத்தருப்பூண்டியில்‌ நிலம்‌ வாங்னெ சிவபக்தர்‌ பாலறா வாய 
ரும்‌ “காலத்தைக்‌ கவனிக்கு மிடத்து சேக்கிழாருடைய தம்பி 
யாரே? என்று குறித்துள்ளார்கள்‌. கோட்டூரில்‌ இருஅந்தர 
விளக்கு வைத்தவர்‌ சேக்கிழார்‌ குடியில்‌ வர்‌ பாலறாவாயர்‌ மக 
னார்‌ களப்பாளராயர்‌ என்பத மேற்குறித்த கல்வெட்டு முழு 
மையும்‌ ஊன்றி நோக்கப்‌ புலனாகும்‌. திருப்பாம்புரம்‌ இருக்கற 
நளி யெடுத்தவர்‌ கொற்றமங்கலமென்னும்‌ ஊரிற்‌ பிறந்த ஒரு 
சிவனடியாரான பாலஞுவாயர்‌. இவருக்கும்‌ சேக்ழோன்‌ பாலறா 
வாயருக்கும்‌ யாதொரு இயைபு மில்லையென்பஅ வெள்ளிடை, 
செட்டியாரவர்கள்‌ கல்வெட்டதிக்கைகளையும்‌ அரசாங்கத்தா 


௨௭௦௨. செந்தமிழ்ச்‌ செல்வி (சிலம்பு ய்‌ 


ரன கல்வெட்டுச்‌ தொகுதிகளையும்‌ ஈம்பி யெழுதி விட்டார்க 
ளென்றே காண்டுற.து. குறித்த கல்வெட்டுப்‌ படிகளையாவது 
கல்வெட்டுக்களையாவது ஊன்றி நோக்கி எழுதியதாகத்‌ தோற்ற 
வில்லை. யான்‌ கூறியது வேறுபட்டிருப்பின்‌ கல்வெட்டுக்களைக்‌ 
கொடுத்து நிரூபிக்க வேண்டியது அவர்கள்‌ கடமை, 
நான்காவதாக, “சோழர்கள்‌ கங்கள்‌ உத்தியோகத்தர்களுக்‌ 
குக்‌ தொண்டைமான்‌ என்ற பட்டம்‌ அளிப்பது வழக்கம்‌ 
என்று தெரிகிறது? என்று எழுதினார்கள்‌. ௮ஃதுண்மையே. 
சாளுக்யெ சோழனான முதலாங்‌ குலோத்துங்கன்‌ காலத்தி 
லேயே கருணாகரத்‌ தொண்டைமான்‌ என்றொருவனும்‌, கூத்‌ 
தன்‌ கருணாகரத்‌ தொண்டைமான்‌ என்றெொருவனும்‌ உண்டு. 
முன்னவன்‌ பல்லவ வம்சத்தினன்‌; பின்னவன்‌ வேளாளன்‌. 
கூத்தன்‌ கருணாகரக்‌ கொண்டைமானே சிதம்பரம்‌ கல்வெட்‌ 
டிக்களில்‌ காணப்படுபவன்‌. இவர்கள்‌ கூற்றுப்படியே மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌ காலத்திலும்‌ ஒரு தொண்ஃடமா னுளன்‌, 
ஆகவே முதற்குலோத்துங்கன்‌, விக்கிரமன்‌, "இரண்டாம்‌ 
குலோத்துங்கன்‌, இராஜராஜன்‌, இராஜாதிராஜன்‌ மூன்றும்‌ 
குலோத்துங்கன்‌ என்னும்‌ ஐவர்‌ தலைமுறை கண்ட ஒரு 
தொண்டைமான்‌ இருந்தானென்று நிரூபிக்க வேண்டுவது 
செட்டியாரவர்கள்‌ கடமையாகும்‌, 
ஐந்தாவகாக, சேக்ழொரடிகள்‌ பிறந்த குன்றத்தூரிலே இவ்‌ 
வூரைச்‌ சேக்ழொருடன்‌ சம்பக்கப்படுத்த ஆதாரங்கள்‌ இல்லை?” 
என்றும்‌ (அரசாங்கத்தார்‌ பரிசோதித்து வெளியிட்டதில்‌ இவ்வூ 
ரில்‌ ஆஅ கல்வெட்டுக்கள்மாத்திரம்‌ இடைத்தன” என்றும்‌ அவை 
இவையாமென்றும்‌ குறித்தார்கள்‌. இவர்கள்‌ குன்றத்துரை 
நேரிற்‌ பார்த்தவர்கள்‌ அல்லவென்று தோன்றுகின்றது. சல்‌ 
வெட்டிலாகா அறிக்கைகளையும்‌ பிறர்‌ சொல்லியதையும்‌ கம்‌ 
பியே எழுதி இருக்கின்றனர்‌. இவர்கள்‌ நியாயவாதியாக இருக்‌ 
அம்‌ தங்கொள்கைக்கு மாறாக அபிப்பிராயங்களோ, சாகனங்‌ 
களோ இருக்கன்தனவா வென ஆசாயாதது மிகவும்‌ வருந்தத்‌ 
தக்கது. 1929-ம்‌ ஆண்டு ஏப்பிரல்‌ மாதம்‌ 10-ம்‌ தேதி வெளி 
யான ஹிந்து? பத்திரிகையின்‌ கல்வி யனுபந்தத்தில்‌ அவ்வூரில்‌: 


பரல்‌ ௬] சேக்கிழார்‌ ௨௯/௨ 


மலைக்‌ கோயிலிலும்‌, சிவன்‌ கோயில்களிலும்‌, பெருமாள்‌ கோயி 
லிலும்‌, கவன்‌ கோயிலுக்கு எதிரிலுள்ள ஒரு ஸ்தம்பத்திலும்‌, 
அடுத்த திருகாகேசுரத்திலும்‌ பல கல்வெட்டுக்கள்‌ இருக்கின்‌ 
றன வென்றெழுதினதோடு இல கல்வெட்டுக்களையும்‌ செர்தமி 
மில்‌ வெளியிட்டுள்ளேன்‌. பின்னரே கல்வெட்டிலாக்காக்காரர்‌ 
அவ்வூர்‌ சென்று படியெடுத்து வந்திருக்கின்றனர்‌. ஏறக்குறைய 
ஐம்ப த கலவெட்டுக்களுக்கு மேல்‌ சடுபட்டிருக்கின்‌ றன வென்‌ 
அம்‌ 1929-80-ம்‌ ஆண்டு அறிக்கையில்‌ அவை வெளியாகலா 
மென்றம்‌ தெரிகிறது, 1909-ம்‌ ஆண்டில்‌ கல்வெட்‌ டிலாகாக்‌ 
காரர்‌ பார்த்த குன்னத்தூர்‌ ஆசூர்க்‌ கோட்டத்து ஆமூர்‌ காட்டு 
ஜனநாத ஈல்லூரான மணமை யாகுமென்பது 1909-ம்‌ ஆண்டு 
256-நெ. கல்வெட்டைப்‌ பார்க்க விளங்கும்‌, இக்‌ குன்றத்தூரோ 
புலியூர்க்‌ கோட்டத்து குன்றத்தூர்‌ காட்டுக்‌ குன்றத்தூராகும்‌, 
முன்னைய குன்னத்தூர்‌ இக்‌ குன்றத்தூருக்குத்‌ தென்‌ கிழக்கில்‌ 
ஐம்பது கட்டை தூரத்திலுள்ளது. இஃதுண்மைக்கு மாறா 
யின்‌ செட்டியாரவர்கள்‌ கூறிய மணஉ.மயும்‌, மூன்றாங்‌ குலோத்‌ 
அங்கன்‌ விஜயககர அரசன்‌ ஸ்ரீ ரங்கராயன்‌ இவர்களுடைய 
கல்வெட்டுக்களும்‌ சேக்கிழார்‌ பிறந்த குன்றத்தூரிலே இருக்‌ 
கின்றனவென்று காட்ட வேண்டியது அவர்கள்‌ பொறுப்‌ 
பாகும்‌. 

குளக்கரையில்‌ ஒரு சிவாலயம்‌ இருப்பதாகக்‌ கூறுகின்றார்‌ 
கள்‌. குளத்திற்கும்‌ சிவாலயத்திற்கும்‌ ஒரு பர்லாங்கற்க|ு மேலி 
ருக்கும்‌ என்று வினயத்துடன்‌ தெரிவித்துக்‌ கொள்இன்‌ “நன்‌. 
கோயிற்‌ சுவரில்‌ காணப்படும்‌ உருவம்‌ (அவ்‌ வாலயத்திற்கு உப 
யம்‌ புரிந்த சந்திரகிரி அரசர்‌ ருஷ்ணராயரும்‌ அவர்‌ மனைவி 
யும்‌? என்று அவ்‌ வூரார்‌ சொல்வதாகக்‌ கூறுகின்றனர்‌. அவ்‌ 
வூராருக்கு யான்‌ சென்று காட்டுமளவும்‌ அப்படி யொரு சிற்ப 
மிகுப்பதாகவே தெரியாதென்பதை இச்சமயம்‌ தெரிவித்துக்‌ 
கொள்வதோடு சச்திரிரியில்‌ ருஷ்ணதேவ ராயர்‌ வாழ்ந்த 
இல்லை யென்பது அவர்கட்கும்‌ தெரிந்த தொன்றாம்‌, 

ஆறுவதாக, சேக்கிழார்‌ காலத்தரசன்‌ இரண்டாம்‌ குலோத்‌ 
அங்கனே என்பது செட்டியாசவர்கள்‌ கொள்கையாகத்‌ தெரி 


௨௭௬௪ செந்தமிழ்ச்‌ செல்வி (சிலம்பு ல 


றது. ஒவ்வொரு விஷயத்திலும்‌ அபிப்பிராய பேதங்களுள. 
இவர்களும்‌ தங்கள்‌ கொள்கையைக்‌ கூறுவதில்‌ ஒருவரும்‌ தடை 
செய்வதத்கு இல்லை. சேக்கிழாரடிகள்‌ காலத்தைப்‌ பற்றியும்‌ 
அ௱ாசனைப்பற்றியும்‌ யார்‌ யார்‌ என்னென்ன எழுதி யிருக்கன்‌ 
றனசென்று விசாரியாமலும்‌, ஆராயாமலும்‌ எழுதியது செட்டி 
யார்‌ போன்ற படி. த்தவர்களுக்கு ௮ழகாகாது, நான்‌ ஒருவன்‌ 
மாத்திரம்‌ இதனைப்பற்றி எழுதனவனல்லன்‌. மகா வித்வான்‌ 
சா, ராகவையங்காரவர்கள்‌, டாக்டர்‌ ஹுல்ஷ்‌, சோபிகாதசாயர்‌, 
கே, வி, சுப்பிரமணிய ஐயர்‌ போன்ற பல மேதாவிகள்‌ எழுதி 
யிருக்னெறனர்‌, அவற்றையெல்லாம்‌ அராயாமல்‌ செட்டியா 
ரவர்கள்‌ தங்‌ கொள்கையை நிலைநாட்ட முன்‌ வந்ததோடு நில்‌ 
லாமல்‌ பிறசை ஏளனமாகவும்‌ எழுதிவிட்டார்கள்‌. “சிற்றம்பலத்‌ 
திற்கும்‌ பேரம்பலத்திற்கும்‌ உள்ள வேறுபாட்டைக்‌ கவனியாத 
திரு. சோமசுந்தர கேசிகர்‌? சொல்லியது தவற என்றும்‌, 
(குலோத்துங்கன்‌ 1-ம்‌, விக்ரெமனும்‌ திருச்சிற்றம்பலத்தைப்‌ 
பொன்மயமாக்கெ பிறகு குலோத்துங்கன்‌ 11 அதை வேறொன்‌ 
றம்‌ செய்ய முடியாமல்‌ பொன்வேய்ந்திராமல்‌ நின்ற பேரம்‌ 
பலத்கைப்‌ பொன்மய மாக்‌யெதையே மேல்‌ சொன்ன கல்வெட்‌ 
டில்‌ குறிக்கப்‌ பெற்றிருக்ெது? என்றும்‌, இரண்டாம்‌ குலோத்‌ 
அங்கன்‌ மற்ற திருவீதி முதலியனவும்‌ பொன்மயமாக்கினான்‌ 
என்றம்‌ எழுஅகிறார்கள்‌. இவர்கள்‌ சொல்வதற்கெல்லாம்‌ ஆதா 
சம்‌ கல்வெட்டறிக்கைகளே. இவர்கள்‌ கூறும்‌ பேரம்பலம்‌ 
பொன்வேய்க்‌த செய்தியைக்‌ கல்வெட்‌ டிலாகாக்காரர்‌ பொன்‌ 
னம்பலமென்றே கொண்டுள்ளார்கள்‌, அவர்களைவிட செட்டி 
யாரவர்கள்‌ ஒருபடி முன்னேறினர்‌. கல்வெட்‌ டிலாகாகாசர்‌ 
கூறிய 1894-ம்‌ ஆண்டு 165-கெ. கல்வெட்டை ஆராய்ந்தார்க 
னில்லை, அன்றி யான்‌ பத்தாண்டுகட்கு முன்னரே காரைக்குடியி 
னின்று வெளியாகும்‌ *குமரனில்‌” வெளியிட்ட திருமழுவாடிக்‌ 
கல்வெட்டின்‌ பிரதியையாவது கவனித்தார்களில்லை. இரண்டாங்‌ 
குலோத்துங்கன்‌ தகப்பனான விக்ரம சோழன்‌ இம்‌ மாநிலங்‌ 
காக்கத்‌ திருமேனி பொத்றோட்டெழுது பத்தாண்டு வருதிறை 
முன்னே .மன்னவர்‌ சுமந்து இறை கிறுத்துச்‌ சொரிந்த செம்‌ 


வரல்‌ &] சேக்கிழார்‌ ௨௬௫ 


பொற்குவையால்‌ தன்‌ குலகாயகம்‌ தாண்டவம்‌ பமிலும்‌ சேம்‌ 
போன்னம்பலமும்‌ சூழ்திருமாளிகையும்‌ கோபுர வாசல்‌ கூட 
சாலைகளும்‌ உலகுவலங்கொண் டொளிநேமிக்குலவசை உதைய 
குன்‌ நமொடு நின்றெனப்‌ பசும்போன்‌ மேய்ந்ததோடு பீடமும்‌ 
.இருத்தேர்க்‌ கோயிலும்‌ பொன்மேய்ந்தான்‌. ஆகவே பின்வந்த 
வர்கள்‌ பொன்‌ வேய்வதற்கு இடமேயில்லை யெனலாம்‌, இணி 
இவர்கள்‌ தஇருநீற்றுச்‌ சோழன்‌ என்ற பட்டம்‌ இரண்டாங்‌ 
குலோத்அங்கனுக்கு இருப்பதாகக்‌ கூறுவதற்குரிய ஆதாரம்‌ 
காட்டினார்களில்லை. இவர்கள்‌ நியாயவாதியாக விருந்தும்‌ சாட்‌ 
சியம்‌ உண்மையுடையதா வென்று ஆராயாதது மிகவும்‌ வருந்தத்‌ 
தக்கது, இனி ௮கபாயன்‌ என்ற பெயர்‌ இரண்டாங்‌ குலோத்‌ 
அங்கனுக்கே யுரியதென்று கல்வெட்டறிக்கையை நம்பி யெழு 
தினார்கள்‌, கல்வெட்டறிக்கையை நம்புவது மண்‌ குதிரையை 
நம்புவதை யொக்குமென்பதை அறியார்களெனக்‌ காண்கிறது 
அஈபாயன்‌ என்ற பெயர்‌ பொதுப்‌ பெயரென்றும்‌ தண்டியலங்‌ 
கார வுரையிலே எட்டிடத்தில்‌ காட்டப்பட்‌ டுள்ளதென்றம்‌ பல 
வாண்டுகட்கு முன்னரே கூறியுள்ளேன்‌. இனி திருவாரூர்க்‌ 
கல்வெட்டிற்‌ காணப்படும்‌ ௮கபாயன்‌ என்பது இரண்டாங்‌ 
குலோசத்துங்களைக்‌ குறிக்குமாவெனின்‌ அக்‌ கல்வெட்டிலேயே 
இரண்டாங்‌ குலோத்துங்கன்‌ பெயர்‌ காணப்படுவதாலும்‌, அக்‌ 
கல்வெட்டு இருவாரூரில்‌ முதலி குயவர்‌ ஆராதனைக்கு வேண்டு 
வன நியமித்ததைக்‌ கூறுவதாலும்‌ விளங்கும்‌. அவ்வாறு 
கூறியிராவிடின்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கனது என்று கூற 
முடிந்திராது. ஆயினும்‌ ௮ஈபாயன்‌ என்ற பேரைச்‌ சிறப்பாக 
இசண்டாங்‌ குலோத்துங்கன்‌ தரித்திருந்தான்‌ என்று காட்ட 
வேண்டிய அ நியாயவாதியும்‌ ஆராய்ச்சி வல்லுகருமான செட்டி 


யாரவர்‌ கடமையாகும்‌, 


மன்றத்‌ மட ம. 
* இக்‌ கல்வெட்டு செம்தயிழில்‌ வெளியிடப்பட்டு௭.த. 


உக செந்தமிழ்ச்‌ சேல்லி (சிலம்பு 3 
சேக்கிழார்‌ மறுமொழி 


[திரு 0. 1மீ, இராமச்சந்திரஞ்‌ சேட்டியாரவர்கள்‌] 


சேக்கிழார்‌ சுவாமிகளைப்பற்றி கான்‌ செல்வி சிலம்பு 10, 
பரல்‌ 8-ல்‌ வெளியிட்ட கட்டுரையில்‌ சில ஐயப்பாடுகள்‌ தமக்‌ 
ரூல்‌ தோன்றின என்று திரு, சோமசுந்தர தேசிகர்‌ வரைந்‌ 
இருக்கு கட்டுரையை கான்‌ வாசித்தேன்‌. அவர்கள்‌ என்‌ சம்‌ 
டுரையைச்‌ சிறிது ஊன்றி வாசித்திருந்தால்‌ அவ்வையப்பாடு 
கள்‌ தோன்றியிரா என எண்ணுகிறேன்‌. என்றாலும்‌, என்‌ கட்‌ 
டுசையைக்‌ குறித்து அவர்கள்‌ எடுத்துக்கொண்ட சிரமத்திற்‌ 
காக அவர்களுக்கு என்‌ நன்றியைச்‌ செலுத்துகிறேன்‌. அவ்‌ 
வையங்களுக்கு ௮டியிற்கண்டவை மறுமொழியாகும்‌. 

முதலாவது ஐயம்‌ :--சேக்கிழார்‌ அடிகள்‌ திருவிசைப்பாக்‌ 
காசருள்‌ ஒருவரான கண்டராதித்தர்‌ மகனார்‌ மதுராந்தக உத்தம 
சோழன்‌ காலத்தவர்‌ என்று செட்டியார்‌ கொண்டதாகக்‌ கூறு 
இழுர்‌, அவ்விதம்‌ நான்‌ கூறவில்லை, உத்தம சோழன்‌ 969- 
9986-ல்‌ ஆண்டவன்‌. சேக்கிழார்‌ குலோத்துங்கன்‌ 1] (1129- 
1146) காலத்தவர்‌ என்றது என்‌ அபிப்பிராயம்‌ என்று தெளி 
வாகச்‌ சொல்லியிருக்கிறேன்‌, உத்தம சோழனுடைய பெய: 
ரைப்‌ பட்டப்‌ பெபராக வைத்துக்கொண்ட வழக்கமும்‌ பின்‌ 
னால்‌ இயற்‌ பெயராக மாறின வழக்கமும்‌ அந்த உத்தம சோழன்‌ 
காலமேயன்‌ றி சேக்கிழார்‌ காலத்திலும்‌ அவருக்குப்‌ பின்‌ வத்த. 
கொங்குகாட்டு அரசன்‌ கொங்குச்‌ சோழனான வீர ராஜேந்திரன்‌ 
(1307-1252) காலத்திலும்‌ இருந்‌ ததாகவே எழுதியுள்ளேன்‌. 

இரண்டாவது ஐயம்‌ :--முததூர்ச்‌ சாசனத்து வீர ராஜேர்‌ 
தரன்‌ கொங்குச்‌ சோழனா என்பதை நிரூபிக்கச்‌ சொல்லுறார்‌ 
கள்‌, முத்தூர்‌ என்ற ராமம்‌ கொங்கு நாட்டில்‌ மத்திய 
பாகத்தில்‌ கொங்கு 2வளாளர்‌ பிரபலமாக வசிக்கும்படியான 
காங்கய நாட்டில்‌ உள்ளத, இத காங்கயத்திருந்து கொடுமுடி. 
செல்லும்‌ பாதையில்‌ உள்ளது. கொங்கு காட்டை 11, 12, 18 
ாத்முண்டுகளில்‌ கொல்குச்‌ சோழர்கள்‌ ஆண்டுவந்தனர்‌. அவர்‌ 


பமல்‌ ௬] சேக்கிழார்‌ மறுமோழி ௨௯௪ 


களுடைய நூற்றுக்‌ கணக்கான கல்வெட்டுகளைக்‌ கொங்கு சாட்டு: 
அலயங்களில்‌ காணலாம்‌, அவர்களில்‌ மிகப்‌ பிரக்யாதி பெற்ற: 
வன்‌ வீர ராஜேந்திரன்‌ (1207-1252). இக்‌ கொங்குச்‌ சோழர்க 
ளுக்கும்‌ சோழ மன்னர்‌ பசம்பரைக்கும்‌ யாதொரு சம்பந்தமும்‌ 
இல்லை. இதை விபரமாக அறிய வேண்டுமென்றால்‌ பெங்களூர்‌ 
மிதிக்‌ ஜர்னல்‌ (Mythic Journal) என்ற பத்திரிகையில்‌ கான்‌ 
வெளியிட்ட “கொங்கு சரிதத்தில்‌ ஒரு அதிகாமம்‌? (& 
chapter in Kongu History) என்ற வியாசத்தைப்‌ படித்து 
அறிந்துகொள்ளலாம்‌, கொங்கு காட்டில்‌ சோழ மன்னர்களு, 
டைய சாசனம்‌ அரியது ஆகுமேயன றி கொங்குச்‌ சோழருடை 
யத அரியதாகாஅ, அகவே நிரூபிக்கும்‌ பொறுப்பு மாறி. 
விடுகிறது. 

மூன்றாவது ஐயம்‌ :--கோட்டூர்ப்‌ பாலறாவாயர்‌, திருப்பாம்‌. 
புசத்துப்‌ பாலனுவாயர்‌, திருத்தறாப்பூண்டிப்‌ பாலறாவாயர்‌, இம்‌ 
மூவரும்‌ சேக்கிழார்‌ அடிகள்‌ தம்பியாரான பாலறாவாயர்‌ என்ற 
நான்‌ கூறினதாக இரு, தேசிகர்‌ கூறுகிறார்‌, இக்‌ கூற்று சரி 
யன்று, பாலறுவாயர்‌ என்ற பெயர்கள்‌ வந்த கல்வெட்டுகளை 
வரிசையாகக்கூறிக்‌ காலத்தை அனுசரித்தால்‌ அதில்‌ கண்ட காரி 
யங்களை அவர்‌ செய்திருக்கலாம்‌ என்று பொதுவாகச்‌ சொல்‌ 
லப்பட்டதே ஒழிய முடிவாக அபிப்பிராயம்‌ சொல்லப்பட 
வில்லை. 

நான்காவது ஐயம்‌ :-—முதற்குலோத்துங்கன்‌ முதல்‌ மூன்‌ 
ரூம்‌ குலோத்துங்கன்வசை ஒரே தொண்டைமான்‌ இருந்தான்‌ 
என்று என்னைத்‌ தேசிகர்‌ நிரூபிக்கச்‌ சொல்லுகிறோர்கள்‌, இவ்வி 
தம்‌ ஒரே தொண்டமான்‌ ஆன அரசர்கள்‌ காலத்தில்‌ இருந்தான்‌ 
என்று நான்‌ கூறவில்லை, ஆகவே ஐயமும்‌ ஏற்படவேண்டிய 
நியாயம்‌ இல்லை. தொண்டைமான்‌ என்ற பட்டங்கள்‌ அல்லஅ 
பெயர்கள்‌ வந்த இடங்களையெல்லாம்‌ குறித்து அவைகளிலி 
ருந்து காம்‌ பெறக்கூடும்‌ கருத்துகளை மாத்திரம்‌ கூறியுள்ளேன்‌... 
முடிவாகக்‌ குலோத்துங்கன்‌ 1] குலோத்துங்கன்‌ 11] இவர்கள்‌ 
காலங்களில்‌ ஒரு தொண்டைமான்‌ இருந்திருக்கக்‌ கூடும்‌ என்று 
186-ம்‌ பக்கத்தில்‌ ஊத்து எழுதியுள்ளேன்‌. இதில்‌ யாதொரு 


௨௭௮ செந்தமிழ்ச்‌ செல்வி (சிலம்பு ௰ 


அதிசயமும்‌ இல்லை, ஏனெனில்‌ 1195 முதல்‌ 1200 வரைக்குள்‌ 
ஒருவன்‌ ஜீவித்திருக்க முடியும்‌, 

ஐந்தாவது ஐயம்‌ :-குன்றத்தூரின்‌ பல விவரங்களும்‌ 
அங்கு ஒவ்வொன்றிற்கும்‌ உள்ள ஆதாரங்களையும்‌ கான்‌ கவ 
னித்து எழுதவில்லை என்பதும்‌ தரு. தேசிகர்‌ வெளியிட்ட பல 
வியா சங்களையும்‌ கான்‌ கண்டு எழுதவில்லை என்பதும்‌ குறைக 
ளாகக்‌ கூறுகின்றனர்‌. இவைகளை நான்‌ ஒப்புக்கொள்ளுதிறேன்‌, 
இரு. தேசிகர்‌ அவர்களை நேரில்‌ நான்‌ அறியேன்‌. அவரது புலமை 
கிரம்பிய வியாசங்களையும்‌ அறிந்தவனல்லன்‌, அவர்கள்‌ வெளி 
யிட்ளெள கட்டுரைகளை எனக்கு அனுப்பியிருந்தால்‌ அவைக 
ளைக்‌ கண்டு நான்‌ என்‌ புல்லறிவை விலாசப்‌ படுத்திக்கொண் 
டூருப்பேன்‌. ஒரு பர்லாங்கு தூரம்‌ என்பது ஒரு பெரியது 
என்று கான்‌ எண்ணவில்லை. அரசாங்கத்தார்‌ குன்றத்தூரில்‌ 
இல்லாதவற்றைக்‌ குன்றத்‌ தூர்‌ என்று பதிப்பித்திருந்தால்‌ ௮௮௫ 
அவர்கள்‌ தப்பாகும்‌. நான்‌ குன்றத்தூரைப்‌ பார்த்தவனோ 
அல்லனோ என்பதற்கு அடுத்த இதழில்‌ வெளிவரும்‌ குன்றத்‌ 
அர்ப்‌ பாடல்களைத்‌ தேசிகர்‌ கோக்குவாசாக, 

ஆறாவது ஐயம்‌:--பொன்‌ வேய்க்ததைப்‌ பற்றியது செல்வி 
140, 141 பக்கங்களை ஊன்‌ றி வாசித்தால்‌ இவ்வையம்‌ மாயமாக 
வீடும்‌, சான்‌ “மண்‌ கு.திரை??யாகிய கல்வெட்டுகளைக்‌ கொண்டே 
ஆராய்ச்சியாயெ “ஆற்றில்‌?” இறங்னெதாகத்‌ தேசிகர்‌ எண்ணு 
கிமுர்கள்‌. அம்மண்‌ குதிரைகள்‌ கரைந்து போகாதபடி சூளை 
யில்‌ வைத்துக்‌ காய்ச்சின கெருப்பாகிய சேக்கிழார்‌ அடிகளஅ 
திருப்பாசுரங்கள்தாம்‌ எனக்குத்‌ தகுந்த பலமாக இருந்தன 
என்பதைத்‌ திரு. தேசிகர்‌ அறியவேண்டும்‌, சேக்கிழார்‌ காலத்த 
சோழன்‌ பேரம்பலம்‌, தில்லைத்‌ திருவெல்லை, தில்லை விதி இம்‌ 
மூன்றிற்கும்‌ திருப்பணி செய்தான்‌ என்று சேக்கழொரே 
சொல்லுகிறார்‌. இருப்புறம்பியச்‌ சாசனத்திலும்‌ பேரம்பலம்‌ 
பொன்‌ வேய்ந்ததே கண்டிருக்க, குலோத்துங்கன்‌ 1-ம்‌ 
விக்கரமலும்‌ இற்றம்பலத்தைப்‌ பொன்வேய குலோத்துங்கன்‌- 
11 எஞ்ச கின்ற பேரம்பலத்தைப்‌ பொன்‌ வேய்ந்தான்‌. இனி 
வும்‌ மற்ற திருப்பணிகளையும்‌ செய்தான்‌, காய்ச்சின மண்‌ 


பரல்‌ ௯] சேக்கிழார்‌ மறுமோழி ௨௫௯ 


குதிரையின்‌ உருவத்திற்கு அழியாத எண்ணைச்‌ சாயம்‌ பூசு 
இருற்போல்‌ (மூவருலா”வில்‌ ஒஓட்டக்கூத்தரும்‌ செந்த அடை. 
மொழிகளைக்‌ குறித்துள்ளார்‌. இராஜராஜ சோழனுலாவில்‌ 
சிற்றம்பலம்‌ பேரம்பலம்‌ என்று தனித்‌ தனியாகக்‌ கூறி அவை 
களுக்கு குலோத்துங்கன்‌ 1] பொன்‌ வேய்ந்ததாகக்‌ கூறியுள்‌: 
ளார்‌. ஆகவே இதனால்‌ பேரம்பலம்‌ மாத்திரமே யன்றித்‌ தன்‌ 
மூத்தோர்‌ இட்ட பொன்‌ சிறிது மங்ப்போக அதனைத்‌ தானும்‌ 
பு.துப்பித்தான்‌ என ஊூக்கலாம்‌, இவைகளை எல்லாம்‌ அராய்ர்‌ 
தால்‌ சேக்ழொரை இராஜேந்திரன்‌ காலத்திற்குக்‌ கொண்டு! 
போக முடியாது என்றே தோன்றுகற.து. 

மேலும்‌ முந்தி எழுதாத மற்றொரு குறிப்பு ஓன்று தெரி. 
இறத. மூவர்‌ உலாவில்‌ குலோத்துங்கன்‌ உலாவில்‌ தில்லையில்‌ 
இருந்த சிறு. தெய்வமான விஷ்ணு விக்ரகம்‌ ஒன்றை வெளி 
யேற்றினது அவன்‌ பிசபாவத்தில்‌ ஒன்றாகக்‌ குறிக்கப்பட்‌ 
டுள்ளது. இதனால்‌ இக்குலோ தஅங்கன்‌ 11 எத்துணை பரம. 
சைவனாக இருந்திருத்தல்‌ வேண்டும்‌ என்னு காண்கிறோம்‌... 
அவனே சேக்ழாசை அதரித்தவனாக இருத்தல்‌ வேண்டும்‌. 
இரு. தேசிகர்‌ கூற்றுகள்‌ எல்லாம்‌ எதிர்மறைக்‌ கூற்றுகளாக 
இருக்கின்றனவே யன்றி உடனபாட்டுச்‌ கூற்றுகளை அவர்‌ 
எடுத்தாளவில்லை, இவ்வித ஆராய்ச்சி தர்க்க சாஸ்திரத் அக்கு . 
முழுஅம்‌ பொருத்த மானதன் ற, 

இனி கடைசியாக, திரு. தேசிகர்‌ என்மீது வீசிய சல ஈட்‌. 
டிக்‌ குத்துகள்‌ அவருடைய படிப்பிற்கும்‌ பெருக்தன்மைக்கும்‌ 
அழகல்ல, இல நாட்களுக்கு முன்னிருந்த ௮றிவிலாத சில 
பண்டிதர்களைப்‌ போன்று அபிப்பிராய பேதங்களுக்‌ கெல்லாம்‌ 
விபரீத கண்டனைகள்‌ செய்வத தர்மமன்ற, “(நியாய வாதியாக 
இருந்‌ அம்‌ ஆதாரங்களை ஆராய்ந்தவமல்லர்‌” “விசாரியாமலும்‌ 
ஆராயாமலும்‌ எழுதினார்‌?” “£ஒரு படி முன்னேறினர்‌? “(ஏள 
னம்‌ செய்றொர்‌?” முதலான வார்த்தைகளைப்‌ பிரயோஃப்பது : 
பெருந்தன்மைக்கு அழகன்று. இதனைப்‌ பெருக்குவதற்கு . 
எனக்கு இஷ்டம்‌ இல்லை. அஅ பழக்கத்தின்பால்‌ பட்டது 
என விடுத்தேன்‌, இனி மேலாவது தரு. தேசிகர்‌ அவர்கள்‌ - 


உஎ௰ செந்தமிழ்ச்‌ சேல்வி (சிலம்பு ௰ 


ஆராய்ச்சிகள்‌ எல்லாம்‌ தமிழ்மக்களின்‌ உயர்வைக்‌ காட்டும்‌ 
பரோபகாரத்திற்காகவே அன்றி அவரவர்கள்‌ ஏற்றக்‌ தாழ்ச்‌ 
சிக்காக அல்ல என்று அறிந்து கொள்வாராக, 
குறிப்பு என்‌ சட்டையையும்‌ தேசிகர்‌ மறுப்பினையும்‌ ஆராய்ச்‌ 
சியில்‌ வல்லுனரும்‌ சாளுக்கிய விக்ரெமாதித்தன்‌ சரித்திரம்‌ எழுதினா 
ரும்‌ ஆயெ இரு. %. V. வெல்டெசாமையர்‌ அவர்களுக்குக்‌ சாட்டி 
இனன்‌, அவர்களும்‌ என்‌ முடிவுகளை ஒச்‌.தூக்கொண்டார்கள்‌. 
ம்‌. ரா. 


இலக்‌ கணவுரை வழுக்கள்‌ 


[ திரு. வித்வான்‌ 6. தேவநேசன்‌ அவர்கள்‌ ] 


(வெம்பு ௰, பரல்‌ ௪, ௩௪-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்‌) 


1. இடுகுறிப்‌ பேயர்‌ :--*௮, ஆ என்றற்‌ மெடக்கத்தன, 
இடுகுநிச்‌ சிறப்புப்‌ பெயர்‌? என்பது நன்னூற்‌ பழையவுசை. 


அ, ஆ என்பவை எழுத்துக்களே யன்றி அவற்றின்‌ 
'பெயர்களாகா, எழுத்தாவது ஒலி, ஒரு பொருள்‌ வேறு 
அதன்‌ பெயர்‌ வேறு. குடம்‌ என்பது ஒரு பொருள்‌. அப்‌ 
பொருள்‌ வேறு; அதைக்‌ குறிக்கும்‌ குடம்‌ என்னும்‌ சொல்‌ 
வேறு, ௮, ஆ என்பவை எழுத்துக்களாகய பொருள்கள்‌. 
உயிர்‌, குறில்‌, நெடில்‌ என்பனவே அவற்றின்‌ பெயர்கள்‌. ஒரு 
பொருள்‌ பெயரின்‌ றியும்‌ யாதானுமோர்‌ புலனாகச்‌ சுட்டப்படும்‌, 
அ; ஆ என்பவை பெயர்களாயின்‌ அவற்றாற்‌ குறிக்கப்படும்‌ 
பொருள்கள்‌ ௮வையன்றி வேறாதல்‌ வேண்டும்‌, அங்கன 


மின்மையின்‌ ௮ஃதுசை யன்மை யதிக. 


அன்றியும்‌ இடுகுதியென்றோர்‌ பெபர்‌ யாண்டுமிலது, 
எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ குறித்தன 2வ?”, 


6 மொழிப்பொருட்‌ காரணம்‌ விழிப்பத்‌ தோன்றா ?? 


என்னார்‌ ஆசரியர்‌ தொல்காப்பியனார்‌, 


யால்‌ ௬] இலக்கணவுரை வழுக்கள்‌ ௨௭௧ 


அற்றேல்‌, மக்கட்டுடும்‌ இயற்பெயர்களோ அவனின்‌, அவை 
யும்‌ முதலாவது இடப்படும்போது காரணப்‌ பெயர்களாகவே 
யிருந்திருக்தல்‌ வேண்டும்‌. (உ-ம்‌, முருகன்‌ இளைஞன்‌. 
Victor=வெற்றி பெற்றவன்‌) பின்னரும்‌ அவை, தெய்வப்‌ 
பற்று, ௮திகாரிமாட்டன்பு, இனமுறை, இன்னோசை, விழுமிய 
பொருள்‌, உயர்கோக்கம்‌ என்பவற்றுள்‌ ஒன்றபற்றியே மக்கட்‌ 
இடப்பட்டு வருகின்றன. 

மக்கட்டெப்படும்‌ இயற்பெயசெல்லாம்‌ முதலாவது 
பொருள்‌ குறித்தனவென்றும்‌, பின்பு மக்கட்பன்மையால்‌ 
மகன்றோறும்‌ புஅப்பெயரிடுத லருமைபற்றிப்‌ பழம்‌ பெயர்களே 
மீண்டும்‌ மீண்டும்‌ பிறர்க்டெப்படுகன்றன வென்றும்‌ பெயின்‌ 
(Bain) என்னும்‌ ஆங்கிலப்புலவர்‌ தம்‌ இலக்கணத்திற்‌ கூறி 
யுள்ளார்‌. 

இடுகுறிப்‌ பெயருண்டென்னும்‌ இமழுக்குணர்ச்சியே சிலர்‌ 
தவற்றாராய்ச்சிக்கும்‌ காரணமாயிருர்‌து வருனெறஅ, 

தாவரங்களுள்‌ இடுகுறிப்பெயருடையவை யெல்லாம்‌ 
தமிழ்‌ ஈாட்டிற்குரியவென்றும்‌, காரணப்‌ பெயருடையவை 
'யெல்லாம்‌ அயல்‌ நாட்டிற்குரிய வென்றும்‌, வெற்றிலை 
(வெறுமை ர்‌ இலை) மிளகாய்‌ (மிளகு*காய்‌) முதலியவை 
காரணப்‌ பெயருடைமையால்‌ அயல்‌ நாட்டினின்று வந்தவை 
யென்றும்‌, வாழை, வேம்பு முதலியவை இடுகுறிப்பெயருடை 
மையால்‌ தமிழ்‌ காட்டிற்குரிய வென்றும்‌, “இயற்கைப்‌ பொருட்‌ 
கட்டுரை? என்னும்‌ நூலிற்‌ கூறப்பட்டுள்ள அ. 

ஒவ்வொரு பொருளுக்கும்‌ தனிமொழியாயும்‌ தொடர்‌ 
மொழியாயும்‌ ஒன்றும்‌ பலவும்‌ பெயரிருக்கு மென்றும்‌, சொற்‌ 
கள்‌ தோன்றி ஊழிக்கணக்கான கரலங்களாகியிருத்தலின்‌ அவற்‌ 
ட்‌ பலவற்றின்‌ பொருள்கள்‌ இறந்தும்‌ மறைந்தும்‌ இருக்கன்‌ 
றன வென்றும்‌, வெற்றிலைக்கு (அடை? என்ற மறுபெயர்‌ 
பண்டை நூல்களிற்‌ கூறப்பட்டுள்ளதென்றும்‌, அவரை யினத்‌ 
தைச்‌ சேர்ந்த காய்‌ கொத்தவரை யென்னப்பட்டாற்3பால,' 
மிளகினத்தைச்‌ சேர்ந்த காய்‌ மிளகாயென்னப்‌ பட்டகென்றும்‌, 


௨௪௭௨ செந்தமிழ்ச்‌ சேல்வி [சிலம்பு லி: 


வழவழ வனப்பு த வாழையென்றும்‌, வெம்மையான 
காலத்தில்‌ கழைப்பது வேம்பு என்றும்‌ அ௮ர்‌.நாலாசிரியர்‌ அறிந்‌ 
இலர்‌ போலும்‌ ! ்‌ 

இக்காலத்திற்‌ சிலர்‌ ஆங்லெமுணர்ந்த மாக்திசையானே 
சுமிழு முணர்க்கமென்று கமிழராயக்‌ கொடங்குகன்றனர்‌. 
அன நால்வர்‌ கண்ணிலார்‌ நால்வாய்‌ கண்ட கொக்கும்‌. 

இனகாறும்‌ கூறியவற்றை “ஒன்றின முடித்தல்‌ தன்னின 
முடி.த்தல்‌' என்னும்‌ உக்தியாற்கொள்க. 

9. போலி:--(கன்‌ சூ. 122 உரை,) 

* முதற்போலி இடைப்போலிகளின்பின்‌ முறையே 
சொல்ல வேண்டிய இவ்விறுதிப்‌ போலியை முன்னே 
சொன்னதனால்‌, சுரும்பு--சரும்பர்‌, வண்டு--வண்டர்‌, சிறகு 
இறகர்‌, இடக்கு--இடக்கர்‌ எனச்‌ சல குற்றியலுகரப்‌ பெயரி 
னிறுதி உகசத்துக்கு “அவர்‌ என்பது போலியாக வருதலும்‌... 

கொள்க?! என்பது, 

கடைப்‌ போலியின்‌ சறப்புப்பற்றியும்‌ அதன்‌ பெரு வழக்‌ 
குப்‌ பற்றியுமே ௮.து முதலிற்‌ கூறப்பட்டது. அஅ ஒருகால்‌ 
ஒன்றைக்குறிப்பினும்‌, பர்கல்‌--பக்தர்‌, குடல்‌--குடர்‌ போன்ற 
போலிகளே கொள்ளப்படுமல்‌௮௮ு அன்டி வளர்‌, சிறகு— - 


றகர்‌ என்பவை கொள்ளப்படடா, 


குற்தியலுகசங்கள்‌ மிகக்குறுகிய ஓசையுடையனவாய்ச்‌ 
சொல்லுக்‌ இற்றிலிருப்பது உச்சரிப்பிற்‌ கெளிதாயிராமை 
பத்தி அவற்றை (நீட்டி) எளிதாக்குவதற்கு அம்‌, அல்‌, அர்‌, இ 
முதலிய சாரியைகள்‌ வருவதுண்டு, அவை போலியாகா... 
அர்‌ என்பது போலியாயின்‌ எனையவும்‌ போலியாதல்‌ வேண்டும்‌... 
அவை சாரியையாசலின்‌ ௮ஃது போலியுசையென மறுக்க. 
உ.ம்‌, 
குன்‌.ற-- குன்றம்‌ சுக்கு--சுக்கல்‌ 
கெஞ்சு--கெஞ்சம்‌ 
இடக்கு--இடக்கர்‌ குச்சு--குச்ச 
வண்டு--வண்டர்‌ குஞ்சு--குஞ்சி 


பரல்‌ ௯] இலக்கணவுரை வழுக்கள்‌ ௨௪௯௩: 


(அர்‌? என்பது சாரியையாக நூல்களிற்‌ : கூறப்படவில்லை. ஆயி 
னும்‌, ௮.து சாரியை யென்றே கொள்ளற்பாற்று. “அல்‌” என்ப 
தன்‌ ஈற்றுப்போலி எனினும்‌ அமையும்‌. 

இனி, (பித்த பிச்சு, வைத்த_வைச்ச எனச்‌ தகரக்‌ 
துக்குச்‌ சகரம்‌ போலியாக வருதலும்‌ அடங்கும்‌ வழியறிந்து 
அமைத்அக்கொள்க?” என்பது மேற்‌ சூத்திர முடிவுரையாகும்‌. 

பிச்சு, வைச்ச என்பவை செய்யுள்‌ விகாரமேயன்றிப்‌ 
போலியாகா. அவை போலியாயின்‌ கொச்சை (Barbarism) 
யென்பதொன்றின்றிக்‌ கல்லா மாக்கள்‌ பேசுவதெல்லாம்‌. 
போலியுளடங்கு மென்றும்‌, 

“அச்சென்றா லாயிரம்‌ பாட்டாகாதா?? 

“அப்பிட்க்கொண் டடிபட்ட சொக்கேசறாக்‌ காசைப்பட்டு?? 
என்னும்‌ செய்யுளடிகளிலுள்ள “ஆச்சு? “ஆப்பிட்டு? என்பவும்‌ 
உலக வழக்கில்‌ திருந்திய மொழிகளாகுமென்றும்‌ முக்க. 

8. பதலியல்‌:--ஈன்‌ னூத்‌ பதவிய லுரைமுகக்தில்‌, 

“இவ்வியலுக்கு அதாரம்‌ பெரும்பாலும்‌ வடமொழி. 
யாதலால்‌ அது தோன்ற “மொழியியல்‌” எனப்‌ பெயர்‌ குறியாமல்‌ 
“பதவியல்‌” எனப்பெயர்‌ குறித்தார்‌ போலும்‌” என்று அசிரியர்‌ 
கருத்தை ஒருவாறு ஊடுருவி யறிந்தாற்போற்‌ கூறப்பட்‌ 
டுள்ளஅ. 

தொல்காப்பியத்திற்‌ பதவிய லென்றோர்‌ இயலில்‌. பகு 
பத உறுப்புக்களெல்லாம்‌ தொகுத்துக்‌ கூறப்படாவிடினும்‌ 
எழுத்ததிகாரம்‌ சொல்லதிகாரமென்னு மீரதிகாசங்களிலும்‌ 
ஆங்காங்கு வேறு வேறு கூறப்‌ பட்டுள்ளன. 

பகுதியும்‌ விகுதியும்‌ பெயரியல்‌ வினையியல்‌ இடையியல்க 
ளுள்ளும்‌, சாரியையும்‌ விகாரமும்‌ புணரியல்களுள்ளும்‌, இடை 
நிலயொன்றும்‌ புணரியல்‌ இடையியல்களுள்ளும்‌ தொல்காப்‌ 
பியத்திற்‌ கூறப்பட்டுள்ளமை காண்க, 

தொல்காப்பியக்‌ காலத்து மக்கள்‌ அண்ணறிவினராதவலின்‌, 
அவர்க்குப்‌ பலவியல்களுள்ளும்‌ வேறு வேறு கூறப்பட்டுள்ள 

18 


௨௪௪ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு ல 


பகுபத வுறுப்புக்களை மீண்டுமோரியலில்‌ தொகுத்துக்‌ கூற 
வேண்டாதாயிற்று, நன்னூற்‌ காலத்தில்‌ மக்கள றிவு குறைந்த 
மையின்‌ அவற்றைத்‌ தொகுத்துக்‌ கூறவும்‌ வேண்டியதாயிற்று. 
கொல்காப்பியத்திற்‌ கூறப்படாத பகுபத விலக்கரைத்தை வட 
மொழி தழுவிப்‌ புதிதாய்ச்‌ செய்தார்‌ பவணக்தியாரெனின்‌, 
அவர்‌ காலம்‌ வரையும்‌ தமிழானஐ ஆங்லெம்போலப்‌ பதவியன்‌ 
மொழியா யிருந்திலதெனவும்‌, அவரது கஈன்னூலாலேயே வட 
மொழிபோலப்‌ பதவியன்‌ மொழியாயிற்றெனவும்‌ இயற்கைக்‌ 
கும்‌ மொழி.நாலுக்கும்‌ முசண்படுமன்றோ? ஆதலால்‌ தொல்‌ 
காப்பியர்‌ காலத்திலேயே பகுபத விலக்கண மிருக்ததென்றும்‌, 
அஅ தொல்காப்பியத்தில்‌ ஆங்காங்கு கூறப்பட்டுள்ளதென் றும்‌, 
அதை மறுத்து மோரியலில்‌ தொகுத்துக்கூறுவது அற்றை 
முறைப்படி கூறியதுகூறலென்னுங்‌ குற்றமாகுமென்றும்‌ உய்த்‌ 
தஅணர்க்கது கொள்க, 

4. திசைச்சோல்‌ :—திசைச்‌ சொல்லானது பன்னிரு 
கொடுந்தமிழ்‌ காட்டினின்றும்‌ வந்து செந்தமிழில்‌ வழங்கும்‌ 
கொடுந்தமிம்ச்‌ சொற்களேயன்றிப்‌ பிறமொழிச்‌ சொற்களாகா, 

(! செக்தமிழ்‌ சேர்க்க பன்னிரு கிலத்தும்‌ 

தங்குறிப்‌ பினவே திசைச்சொற்‌ வி ?? 
என்றார்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌, அதை யுணராது 


“ செந்தமிழ்‌ நிலஞ்சேர்‌ பன்னிரு நிலத்தினும்‌ 
ஒன்பதிற்‌ றிரண்டினில்‌ தமிழொழி நிலத்தினும்‌ 
தங்குறிப்‌ பினவே தஇசைச்சொற்‌ ளெவி!? 
என்று பதினெண்மொழி நிலங்களையும்‌ கூட்டி யுசைத்தார்‌ 
பவணகத்தியார்‌. 
சேனாவரையர்‌, நச்சினார்க்‌ினியர்‌ முதலிய உரையாசிரிய 
ரெல்லாம்‌ கொடுக்தமிழ்ச்‌ சொற்களையே திசைச்சொற்கு உதார 
ணம்‌ காட்டினர்‌. தெலுங்கு, கன்னடம்‌ மலையாளம்‌ முத 
லிய மொழிகளெல்லாம்‌ பண்டைக்‌ கொடுத்தமிழ்களாதலின்‌ 
திசைச்‌ சொற்குதாரணம்‌ காட்டப்பட்டன. வடமொழி 
யொன்றே தொல்காப்பியர்‌ காலத்து இந்து தேசத்தில்‌ வழங்‌ 


யல்‌ ௯] இலக்கணவுரை வழுக்கள்‌ ௨௭௫ 


இன பிறமொழியாகும்‌, ௮.து திசைச்‌ சொல்லினின்றும்‌ பிரிக்‌ 
கப்பட்டு வடசொல்லென விதந்து கூறப்பட்டது. இதனால்‌ 
கொடுந்தமிழ்ச்‌ சொற்களே திசைச்‌ சொற்களென்றும்‌ பிற 
மொழிகளெல்லாம்‌ வடசொற்போல அவ்வம்மொழிப்‌ பெயரா 
லேயே குறிக்கப்படுமென்றும்‌, அவை திசைச்சொல்லுளடங்கா 
வென்றும்‌ பெறப்படுமாறு காண்க. இங்கிலிஷ்‌, இந்துஸ்தானி, 
போர்த்துக்லஸ்‌ முதலிய பிறமொழிச்‌ சொற்களை யெல்லாம்‌ 
திசைச்சொல்லாக இற்றைச்‌ இற்றிலக்கணங்கள்‌ கூறாறிற்கும்‌, 
அவற்றை ஆங்லெச்சொல்‌, இந்துஸ்தானிச்சொல்‌, போர்த்துக்‌ 
சியச்சொல்‌ என அவ்வம்மொழிப்‌ பெயராலேயே குறித்தல்‌ 
வேண்டும்‌. இவை அக்காலத்தின்மையின்‌ தொல்காப்பியத்திற்‌ 
கூறப்பட்டில. பிறமொழிச்‌ சொற்களை யெல்லாம்‌ தாராள 
மாய்த்‌ தமிநில்‌ வழங்குமாறு திசைச்‌ சொல்லாக்கொள்ள இலக்‌ 
கணிகள்‌ இடந்தந்தாராயின்‌, ஏராளமான பிறமொழிச்‌ சொற்‌ 
கள்‌ யாதும்‌ வசம்பின்றித்‌ தமிழிற்‌ கலந்து ௮தன்‌ இனிமை 
யையும்‌ தனிமையையும்‌ குலைத்து விடுதல்‌ திண்ணம்‌. அதோடு 
அவை தமிழுக்கு இன்றியமையாதவை யென்றும்‌, அவையின்‌ 
நித்‌ தமிழில்‌ முற்றப்‌ பொருளறிவுறுத்த லமையா தென்றும்‌, 
எண்ணப்படும்‌. ஆதலின்‌ இலக்கணிகள்‌ இடந்தந்திலர்‌, இங்‌ 
லிஷ்‌ போன்ற மொழிகட்கே திசைச்சொற்கள்‌ இன்றியமை 
யாதவையாகும்‌. தமிழிலிருர்த எத்‌. துணையோ சொற்கள்‌ வழக்‌ 
இன்றி இறந்தொ ழிந்தன, அயினும்‌ இற்றைக்காலத்தும்‌, பிற 
சொற்‌ கலவாத கருத்தெல்லாவற்றையும்‌ உணர்த்தவல்லது 
தமிழ்‌ ஒன்றேயாகும்‌. ஆங்கிலத்தை வடமொழி யுதவியின்‌ நித்‌ 
தமிழில்‌ மொழிபெயர்க்க முடி யாதென்று சிலர்‌ கரு ன்றனர்‌. 
மூலப்பகுதிகளினின்றும்‌ இயற்சொற்களினின்றும்‌ திரிசொற் 
களும்‌ தொடர்ச்சொற்களும்‌ ஆக்குமாறு அவரறிக்‌ தாராயின்‌ 
அங்கனம்‌ கருதார்‌. ஒவ்வொரு மொழியினும்‌ பிறமொழியைச்‌ 
செவ்வையாய்‌ மொழி பெயர்ப்பது அரிதாகும்‌. ஆயினும்‌ தமி 
பில்‌ ஏனையவற்றிந்போல அத்துணை அரிதன்று,. இதுபோது 
தல்‌ வழக்கனும்‌ உலக வழக்கிலுமுள்ள தமிழ்ச்‌ சொற்களையே 
தமிழ்‌ மக்கள்‌ அ திக்திலர்‌, 


௨௭௭ செந்தமிழ்ச்‌ சேல்லி . [சிலம்பூலி 


தமிழுக்கு வடமொழி யுதவி வேண்டாதிருக்க, வட்‌ 
சொல்லை யேன்‌ தமிழிலக்கணங்‌ ௯ தவேண்டுமெனின்‌, வட 
மொழி தமிழுக்கு இடத்தால்‌ ௮ணித்தாதலின்‌ போக்குவசவு 
பற்றியும்‌ மொழிபெயர்ப்புப்பற்றியும்‌ உடமொழியிலுள்ள 
அாற்பெயர்களும்‌ அட்பெயர்களுமாய்த்‌ தமிழில்‌ வந்து வழக்‌ 
யெ இறப்புப்‌ பெயர்களே வடசொல்லெனப்‌ பட்டனவென்றும்‌,, 
மொழி வழக்கிற்கும்‌ கருத்தறிவிப்பிர்கும்‌ வேண்டிய பிற 
பொதுச்சொற்கள்‌ தமிழில்‌ வந்து வழங்குமாறு கூறப்பட்டில 
வென்றும்‌ பண்டை .நால்களெல்லாம்‌ வடமொழி விரவாத 


செந்தமிழ்‌ நால்களன்றும்‌ கூறிவிடுக்க, 


செர்தமிழ்‌ சேர்ந்த பன்னிருகிலச்‌.தும்‌ 
திசைச்சொல்‌ ?? 


எனவே, செந்தமிழ்‌ நாட்டை நாற்றிசையும்‌ சூழ்ந்த பன்னிரு 
கொடுந்‌ தமிழ்காடுகளினின்று வந்தும்‌ வழங்கும்‌ கொடுக்‌ 
தமிழ்ச்‌ சொற்களே திசைச்‌ சொற்களென்றும்‌, பிறமொழிச்‌ 
சொற்கள்‌ தமிழுக்கு வேண்டுவ வல்லவென்றும்‌ ஒருகால்‌ 
வேண்டினும்‌, வடசொற்போல ௮வ்வம்மொழியாற்‌ குறிக்கப்‌ 
படுமென்றும்‌, அறிந்து கொள்க. 


5. எதிர்மறையும்மை:--* சாத்தன்‌ வருதற்கு முரியன்‌ 
என்பது வாராமைக்கு முரியன்‌ என்னும்‌ எதிர்மறையை ஓழி 
பாக வுடைத்தாய்‌ நிற்றலின்‌, எதிர்மறையும்மை ?? என்றார்‌: 
சேனாவரையர்‌, 


அதையே, “ சாத்தன்‌ வருதற்கு முரியன்‌ என்பது வாரா 
மைக்கும்‌ உரியனென எதிர்மறையை ஒழிபாக உடைத்தாய்‌ 
நிற்றலின்‌, எதிர்மறை, இஃது “£ அஃறிணைவிரவுப்‌ பெயரியல்பு. 
மாருனவே”? எனப்‌ பண்பு பற்றியும்‌ வரும்‌. இது பிறிதோர்‌ 
பொருளைத்‌ தழுவாத ஒரு பொருளின்‌ வினையை மறுத்து: 
நிற்றலின்‌ எச்சத்தின்‌ வேனாயிற்று, மேல்‌ ஆசிரியர்‌ “ எதிர்‌ 
மறை எச்சம்‌ ?? என்றமையின்‌ இஃது எச்சத்தின்‌ கூறாகும்‌ ?” 
என்ற விரித்துக்‌ கூறினார்‌ ஈச்சினர்க்கனியர்‌, 


யல்‌ ௪] தமிழ்‌ அறிவியற்‌ சோற்கள்‌ ௨௭௭ 


இகே உதாரணத்தை வனைச்சிற்றிலக்கணத்தா ரெல்லாரும்‌ 
வழிவழி காட்டி வந்தனர்‌. 

சாத்தன்‌ வருதற்கு முரியன்‌ என்பது வசாமைக்கு முரிய 
னென்பதைத்‌ தழுவி நிற்றலின்‌, ௮௮ ஏனையதுதமிஇய எச்ச 
வும்மையன் றி எதிர்மறையும்மை யாகாது, ௮௮ பிறிதொரு 
பொருளைத்‌ தழுவாவிடினும்‌ பிறிதொரு வினையைத்‌ தழுவி 
கிற்குமாறறிக. சாத்தன்‌ வருதற்கு முரியன்‌ என்பது எதிர்‌ 
மறை யும்மையாயின்‌, சாத்தன்‌ வராமைக்கு முரியன்‌ என்பது 
உடன்பாட்டும்மை யாதல்‌ வேண்டும்‌, உடன்பாட்டை ஓழிபா 
யுடைத்தாய்‌ நிற்றலின்‌. அவ்வாறு உடன்பாட்டும்மை சூத்தி 
சத்திற்‌ கூறப்படாமையின்‌ ௮ஃதுசையன்மை யறிக, பின்னை 
யாதோதான்‌ எதிர்மறையும்மை யெனின்‌, நாள்‌ தவறினும்‌ ராத்‌ 
தவறான்‌ என்புழி நாள்‌ தவறினும்‌ என்பது தவறாது என்னும்‌ 
ஒழிபை உடைத்தாய்‌ நிற்றலின்‌ அதுவே எதிர்மறையும்மை 
யென்க, கடல்‌ வற்றினுங்‌ கங்கை வற்றாத, தெய்வம்‌ தீமை செய்‌ 
யினும்‌ கொற்றன்‌ இமை செய்யான்‌ என்பனவும்‌ இவை 
போன்ற பிறவு மதற்குதாரணம்‌. 


தமிழ்‌ அறிவியற்‌ சொற்கள்‌ 
Geometry — வடிவளவை 
[திரு. பா. வே. மாணிக்க நாயக்கர்‌-காழி. சிவ. கண்ணுசாமி B.A.] 
(௨௧௬-வது பக்கத்‌ தொடர்ச்சி) 


To intercept என்பதற்கு இடையிற்‌ பிடிக்க என்பது 
கேர்பொருள்‌. வடிவளவையில்‌ இரண்டு குற்றுகளுக்கு 
இடையிற்‌ பட்ட ஒரு வரை என்று அஅ பொருள்படும்‌. 


*சென்ற ஈான்காவது, ஜர்தாவது பரலின்கண்‌ வர்த Geometry 
என்ற தலைப்பிரண்டிற்கும்‌ வடிவளவை க்‌ பொருளைத்‌ திருத்தி 
யமைத்துச்‌ கொள்க, 


௨௭௮ செந்தமிழ்ச்‌ செல்லி [சிலம்பு 0 


எனவே The Intercept அல்லது Interception என்பதத்கு 
இடைப்‌ பிடிப்பு என்பது பொருளாகும்‌, 

எடுத்துக்‌ காட்‌ட:--(% line crosses two parallel lines 
at half ந right angle «nd the intercept of this line 
between the parallel lines is two feet) இரண்டு ஒரு 
போகு வசைகளை மற்றொரு வரை அரை செம்முடக்காகக்‌ 
குறுக்கிடுசின்‌ றது; இதன்‌ இடைப்பிடிப்பு இரண்டு அடிகள்‌. 

Distance தொலை. 


Join K. P, is கா. பர. இடைவரையைகல்‌ சேர்‌ ௦சேர்த்து. 
இவ்வாறு பொருள்கூறாமல்‌ கேராக கா அல்லது பா என்ற 
குத்தை ௮ஃதொழிக்க மற்றொரு குற்றோடு சேர்‌ என்று 
பொருள்‌ கூறுதல்‌ பொருந்தாது ஏனெனில்‌ ௮.து ஒரு குற்றை 
நகர்த்திக்கொண்டு போய்‌ மற்றொரு குற்றோடு சேர்‌ என்னும்‌ 
மயக்கப்‌ பொருளை யளிக்குமாகலின்‌. 

Produce K, 13. கா, பா-வை நீட்டு, இங்கே கா.பா 
என்பது அவ்விரண்டிற்கும்‌ இடையுள்ள வசையையே குறிக்‌ 
றது, 

Extremities — அனிகள்‌ 

Extremities of ஐ line — வரையின்‌ அனிகள்‌; 

(வசை நுனிகள்‌. 

Describe 4 circle வட்டத்தை வித்து, வட்டம்‌ வித்து 
Draw a line வரையை யிழு, வசையிழு 
Draw a curve கெளியை யிழு, கெளியிமு 
Describe a curve கெளியை வீத்து, நெளி வித்து 
Superpose மேற்பொருத்த, மேலமை 
Coincide பொருந்த, அமைய 


(If K. P. 'T.is superposed over L. R. M. they do: 
not coincide) sr. பா. டா வை லா. ரா, மா மேற்‌ பொருத்தி 
னல்‌ பொருக்தவில்லை (அமையவில்லை), 

Meter மட்ட 


பரல்‌ ௬] தமிழ்‌ அறிவியற்‌ சோற்கள்‌ ௨௪௯ 


இஃது “இணறு நான்கு மட்டு வெட்டினான்‌ ” என்ற 

வழக்காற்றிலிருர்து பெறப்பட்டதாகும்‌, 
Thermometer வேப்பமட்டூ 

Barometer என்பதற்கு கேர்பொருள்‌ நிறைமட்டு என்ப 
தாகும்‌; ஏனெனில்‌ Bar0றeter என்பத நிறையின்‌ அளவு 
என்றே பொருள்படும்‌. ஆயினும்‌ அத வளியின்‌ நிறையளவு 
என்றே வழங்க வருறதாகலின்‌ நிறைமட்டு என்று தொகுத்‌ 
அம்‌ வளிரநிறைமட்டூ என்று விரித்தும்‌ ௮.த பொருள்‌ கோடத்‌ 
குரித்தாம்‌. எனவே, 

Barometer வளிநிறைமட்டூ 

Speedometer விரைவுமட்டூ 

Lactometer பால்மட்டூ 
பிறவுமின்ன. 

Geometry என்னும்‌ சொற்கு நேர்பொருள்‌ நிலத்தின்‌ 
அளவைக்‌ கணிப்பது என்பதாகும்‌; ஆனால்‌ வழக்காற்றி 
லேயோ ௮து வரைவடிவுகளின்‌ அளவையே குறிக்கிறது 
எனவே வடிவளவை ஆரல்‌ என்ற: அதனைத்‌ தமிழிற்கோடலே 
ஏற்புடைத்தாம்‌. 

வடிவளவை நூல்‌ என்பதிலுள்ள நூல்‌ என்னும்‌ சொல்லை 
யும்‌ நீக்கி வடிவளவை என்றே குறிப்பது சாலச்‌ சிறந்ததாகும்‌ ; 
என்னை, நலளைவானேயன்றி மக்கள்‌ தம்‌ உள்ளத்தளவிலேயே 
எழுதா நூலாகக்‌ இடப்பினும்‌ அது வடிவளவையே யாகு 
மாதலின்‌. 

Geometry வடிவளவை. 

Plane தட்டை (பண்பு), தட்ட (பெயர்‌). 

Plane figures தட்டை வடிவங்கள்‌, 

Plane geometry தட்டை வடிவளவை மால்‌, 

தட்டை வடிவளவை, தட்டையளவை; 

Solid கட்டி 

Solid Geometry கட்டி. யனவைதூல்‌, கட்டியளவை. 

Trignometry என்பதற்கு மும்முடக்கியின்‌ அளவைக்‌ 


உ௮௰ 


செந்தமிழ்ச்‌ செல்லி (சிலம்பு 6 


குறித்த நூல்‌ என்பதே நேர்பொருளாயினும்‌ அது வழக்காற்‌ 
தில்‌ எல்லாவசை வடிவங்களிலுள்ள முடக்குகளையுல்‌ குறித்து 


கிற்றலின்‌ முடக்களவை நூல்‌ அல்லத முடக்களவை யெனக்‌ 
கோடலே நன்றாகும்‌. 


Plane 'Trignometry 


தட்டை முடக்களவை 


Spherical 'Trignometry வனை வு முடக்களவை 


Cylinder 
cylindrical 
prism 

prismoid 

Axis 

Axis of Uylinder 
Cone 


வட்ட உருளை 

வட்ட உருளையான 
பட்டை யுருளை 
பட்டையுருளையான வடிவு 
இருசு 

வட்ட உருளை யிருசு 


கூம்பு, வட்டக்‌ கூம்பு 


Point or vertex or apex of & cone கூம்புச்சி, வட்டக்‌ 


Pyramid 

Pyramidal 

Solid cylinder 

Hollow cylinder 

Solid cone 

Hollow cone 

Face of a solid 

Hexa hedron or Six 
faced solid 

Tetra hedron 

Tetra hexa hedron 

Dodeca hedron 


கூம்புச்சி 
பட்டைக்‌ கூம்பு 
பட்டைக்‌ கூம்பான 
கெட்டியுருளை 
பொல்லுருளை [ கூம்பு. 


கெட்டிக்கூம்பு, கெட்டி வட்டக்‌ 
பொற்கூம்பு, பொல்லுக்கூம்பு 


கட்டியின்‌ பட்டை 


ஆஅபட்டைக்‌ கட்டி 

கான்குபட்டைக்‌ கட்டி 
இருபத்துநான்குபட்டை கட்டி. 

பன்னிருபட்டைல்‌ கட்டி 


Regular tetra hedron தை கான்கு பட்டைக்‌ கட்டி 
இவ்வாறே எனைய முறையான கட்டிகட்கும்‌, 


Regular solid 
Cube or 


ண்‌ கட்டி 


- Regular hexa hedron முறையா ம்வ்டைன்‌ கட்டி 


யல்‌ ௯] தமிழ்‌ அறிவியற்‌ சோற்கள்‌ ௨௮௪ 


Cuboid போலியாறுபட்டைக்‌ கட்டி 

Cuboidal ஆறபட்டைக்‌ கட்டி போலிய 

Cubical என்பது பருமையளவு குறித்தே வழங்கப்படு 
கிறது; முறையாறுபட்டைக்‌ கட்டியைக்‌ குதித்து அஅ வழங்‌ 
கப்‌ படுவதில்லை. 


Length நீட்டம்‌, நீளம்‌ 

Lineal measure நீட்டளவு, நீட்டலளவு 

Area பரப்பு 

Square or Superficial measure பரப்பளவு 

Volume பருமன்‌, பருமை 

Cubical or Volumetric measure பருமளவு 

Development (of a solid) பிரித்துப்‌ பரப்பல்‌ 

Developing a cube ஆஅபட்டைக்‌ கட்டி 
யைப்‌ பிரித்துப்‌ பரப்பல்‌ 

Boundary எல்கை, எல்லை 

Boundaries of an area பரப்பின்‌ எல்லைகள்‌ 

Capacity கொள்ளிடம்‌ 


What is the capacity of this Cone? இக்தக்‌ கூம்பின்‌ 

கொள்ளிடம்‌ என்ன ? 

Construct அமை; ஆக்கு; கட்டு 
என்றவற்றுள்‌ அக்கு என்பதே சிறந்தது. 

“ Construct an equilateral triangle with each side 
equal to 2 feet ”—தஏஐவ்வொரு சிறையும்‌ இரண்டடியுள்ள 
ஒரு சரிசிறை மும்முடக்கியை யாக்கு. 

“Construct a regular tetra hedron with its 
altitude equal to 3 feet ”’—மூன்றடி யுயரமுள்ள ஒரு 


முறை நாற்பட்டைக்‌ கட்டியை யாக்கு. 
Section வேட்டு, வேட்டூமுகம்‌ 


Conic section  கூம்புவெட்டு, கூம்புவெட்டுமுகம்‌ 
Ellipse (or an oblique projection of a circle) 


௨௮௨ செந்தமிழ்ச்‌ சேல்லி (சிலம்பு ௰ 


ஓசாய வட்டம்‌, ஒண்டை வட்டம்‌, ஓசை வட்டம்‌, வட்டத்‌ 
கோரை, வட்டவோரை, 
வட்டவோரை என்பதற்கு நேர்பொருள்‌ ஒரு வட்டத்‌ 
தின்‌ சாய்வு என்பதே; அப்பொருள்‌ வடிவளவைப்‌ படியும்‌ 
ஏற்றதாகும்‌, அன்றியும்‌ ஒரு வட்ட உருளையின்‌ சாய்ந்த 
வெட்டு முகத்தைக்‌ குறிக்கும்போதும்‌ Ellipse என்பது வடி 
வளவைப்படி. ஒரு வட்டத்தின்‌ சாய்ந்த ஓரையையே குறிக்கும்‌. 
அகவே ஆண்டும்‌ வட்டவோரை என்ற சொல்லே பொருத்த 
மான தொன்றாகும்‌, 
கூம்புப்‌ பகுதிகளைப்‌ பற்றி மேலெழுஅவத ற்குமுன்‌ 
finite, infinite என்ற சொற்களுக்குப்‌ . பொருளமைத் அல்‌ 
கோடல்‌ இன்றியமையா ததானெறது ; ஏனெனில்‌ ஒரு கூம்பின்‌ 
Ellipse அதன்‌ ரிறit€ வெட்டுமுகமும்‌ Pவrம்‌௦]க அதன்‌ பாதி: 
finite, பாதி infிnite வெட்டு முகமும்‌; Hyperbola அதன்‌ 
infiறie வெட்டுமுகமுமாகலரன்‌, 
தமிழின்‌ தொன்மையான நூலாகக்‌ கருதப்படும்‌ தொல்‌ 
காப்பிய த்தில்‌ முதலிதில்லாத முப்பொருள்களைக்‌ குறிக்குமிடங்‌ 
களில்‌ “கந்தழி?” என்ற ஒரு சொல்‌ பெரிதும்‌ எடுத்தாளப்பட்டு 
வருகிறது. 
* கொடிநிலை கந்தழி வள்ளி யென்ற 
வடுநீல்கு சிறப்பின்‌ முதலன மூன்றும்‌ 
கடவுள்‌ வாத்த்தொடு கண்ணிய வருமே ?? 
என்பது தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌, அளவை மூல்களால்‌ 
Infinite அல்லது Nயlity என்னும்‌ சொற்களுக்கு ஒருவாறு 
உண்மைப்‌ பொருள்‌ காண்பது என்பது முடியுமானால்‌ ௮௮ 
கணக்களவைப்‌ பகுதியினால்தான்‌ முடியும்‌. அப்பகுதி யொன்‌ 
தில்தான்‌ Finiteness, Infinity, Nullity என்பன முழு உறுப்‌ 
புக்களாக எடுத்தாளப்படுகின்‌ நன. இவ்வுறுப்புக்களின்‌ நி கணக்‌ 
களவை நூல்‌ முற்ற முடிந்த தொன்முாகாது, பண்டைத்‌ 
தமிழரின்‌ முப்பொருளுண்மைக்‌ கொள்கைகள்‌ தமிழ்‌ மொழி 
யின்‌ ஒவ்வொரு கூற்றிலும்‌ விரவியிருத்தலான்‌ அவர்கள்‌ எடுத்‌ 


பரல்‌ ௬] தமிழ்‌ அறிவியற்‌ சோற்கள்‌ ௨௮௩௩ 


தாண்ட “கந்தழி ? யென்ற சொல்லை நாமுந்தேர்க்து கோடல்‌ 
எற்புடைத்தாம்‌, அவ்வாறு செய்தல்‌ தமிழ்மொழியின்‌ ஓப்‌ 
பரிய உண்மைக்‌ தத்துவத்தை யெடுத்துக்‌ காட்டுவதாகும்‌ என்‌ 
பது ஒருபுறமிருக்க, அச்சொல்ல்ப்போல்‌ சொல்லாக்கத்தில்‌ 
எதக்துறையிலும்‌ எடுத்துக்கொண்ட பொருளின்‌ உண்மையைக்‌ 
குறிக்கும்‌ மற்றொரு சொல்‌ இல்லை யென்பது கூர்ந்து நோக்கி 
யுளங்கொளத்‌ பாலதாகும்‌. கந்தழி யென்பது கந்து; அழி 
என்ற இரண்டு சொற்களின்‌ சேர்க்கையாகும்‌. கந்து என்பது 
எல்லை, மட்டு, தறி, முளை முதலியவற்றைக்‌ குறிக்கும்‌; அழி 
யென்பது இல்லாஅ செய்தல்‌, கெடுதல்‌ என்னும்‌ பொருளது, 
எனவே கந்தழி என்பது எல்லையற்ற தொரு பொருள்‌ எனப்‌ 
பொருள்படும்‌, 

மேற்கூறியதி லிருந்து 1] என்பதற்கு கந்தழி யென்‌ 
பதே கேர்பொருளா மென்பது புலனாம்‌. எனவே நKinie 
என்பது கந்து என்று பொருள்படும்‌ இச்சொற்கள்‌ இக்‌ 
காலை நிலவும்‌ பல ஆறங்லெத்‌ தமிழகராதிகளில்‌ ஒன்‌ நிலேனும்‌ 
காணப்படவில்லையே யெனக்‌ கேட்டால்‌ அவ்வகரா திகளெல்‌ 
லாம்‌ மிக அண்மைக்‌ காலத்தே யெழுந்தவாதலால்‌ அவற்றில்‌ 
இவை காணப்படுமாநில்லை யென விடுக்க. இச்சொற்க 
ளொழிர்ச ஏனைய எண்ணிறந்த தமிழ்ச்‌ சொற்கள்‌, இன்றும்‌ 
தமிழ்‌ மக்களால்‌ வழங்கப்பட்டும்‌ வரும்‌ தூய தமிழ்ச்‌ சொற்கள்‌, 
பண்டைத்‌ தமிழ்‌ நூல்களிற்‌ பரக்கக்‌ காணப்படும்‌ செந்தமிழ்ச்‌ 
சொற்கள்‌ இவ்வகசாதிகளில்‌ காணப்படாதிருப்பது தமிழின்‌ 
தவக்குறை யென்றேதான்‌ கருதவேண்டும்‌, அவ்வாறாயின்‌ 
கந்து என்ற சொல்‌ வழக்காற்றில்‌ உள்ளது தானோ என்றால்‌ 
உள்ளது என்றே எடுத்துக்‌ காட்டுதும்‌. குறிப்பிட்ட காலத்‌ 
தில்‌ குறிப்பிட்ட இத்தனை தவணைகளில்‌ திருப்பிக்‌ கொடுக்கப்‌ 
படும்‌ ஒரு கடன்‌ இன்றும்‌ ““கந்துக்கடன்‌?? என்றே வழங்கப்‌ 
படுகிறது. “கந்து கட்டில்லாத பேச்சுப்‌ பேசாதே? என்று 
வழக்காற்றில்‌ கூறுவதற்கு வரையறை யின்றி வெற்றுளை 
யாடாதே என்பதே பொருள்‌, 

இனி, வட்டக்கூம்பின்‌ finite section ஆன 18111ற8௦ என்‌ 


௨௮௪ செந்தமிழ்ச்‌ செல்வி [லம்பு ௰ 


பதற்கு நேரான தமிழ்ச்‌ சொல்‌ வட்டக்‌ கூம்பின்‌ கந்துவெட்டு 
முகம்‌ அல்லது சுருக்கமாக “கந்து வெட்டு?” என்பதாகும்‌. 
Hyperbola—.ம்பின்‌ கந்தழி வெட்டு, கந்தழிவேட்‌6; Parabola 
கூம்பின்‌ ஒருபோகு கந்தழி வெட்டு, ஒருபோகு கந்தழிவேட்ட. 
(தொடரும்‌.) 


_——--- -- 


மூர்த்தி தாயனார்‌ 
[பண்டிதர்‌. A. நடராச பிள்ளையவர்கள்‌ ] 
முதற்‌ கூ 
மதுரைமா நகரம்‌ 


பண்டைக்‌ காலத்தில்‌, தமிழ்நாடு மூன்று பெரிய அரசர்‌ 
களால்‌ ஆளப்பட்டு வந்தது. அவர்கள்‌ சேரர்‌, சோழர்‌, பாண்‌ 
டியர்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றிருக்கார்கள்‌, அவர்களுள்‌, பாண்டிய 
மன்னரால்‌ பரிபாலிக்கப்பட்ட நாட்டிற்குப்‌ பாண்டிநாடு 
எனப்‌ பெயர்‌ வழங்க வந்தது. இக்காடு திருநெல்வேலி, இராம 
காதபுசம்‌, மதுரை, கோயம்புத்தூர்‌, சேலம்‌, திருச்சிராப்பள்ளி 
ஜில்லாக்கள்‌ என இப்பொழுது வழங்குகிற நிலப்‌ பரப்புக்களைக்‌ 
கொண்டதா யிருந்தது. இது சிறப்புப்‌ பெயர்‌ பெற்ற பல 
செல்வக்‌ குடிமக்களுக்குப்‌ பிறப்பிடமாயும்‌, வாழ்விடமாயும்‌ 
மலிக்து விளங்கியது, இக்காட்டில்‌ ஆகாயத்தை யளாவிய 
மாட மாளிகைகளும்‌, கூட கோபுரங்களும்‌ கணக்கில்லாமற்‌ 
காணப்பட்டன. அன்பு கிறைந்து ததும்பும்‌ -அறிவாளிகள்‌ 
பலச்‌ அங்குத்‌ தங்‌ இருந்தனர்‌. 

இக்காட்டிலாடே தாமிரபர்ணி, வையை என்ற இறந்த 
பேரசறுகள்‌ இரண்டு வற்றாதோடி வளங்கொடுத்தன, மலை வளங்‌ 
களை வாரிச்‌ செல்லும்‌ தாமிரபர்ணி கடலொடு கலக்குமிடத்தில்‌ 
வெள்ளொளியித்‌ சிறந்த முத்துக்கள்‌ மிகுதியும்‌ ௮கப்பட்டன. 
'தென்பாலில்‌, பொதியமாமலை பாண்டி நாட்டின்‌ திருமுகம்‌ 


பரல்‌ ௯] மூர்த்தி நாயனார்‌ ௨௮: 


போற்‌ பரந்து விளங்யெது, அம்மலையின்‌ கண்‌ சந்தனச்‌ சோலை 
கள்‌ பல, காண்போர்‌ நெஞ்சைக்‌ கவர்ந்து நின்றன. அவைகள்‌ 
பசுயமேகக்‌ கூட்டங்களைப்‌ போலக்‌ காணப்பட்டன. தென்‌ 
கடலில்‌ தோன்றி, ௮ச்சோலைகளி னிடையே புகுந்து வரும்‌ 
தென்றற்‌ காற்று பாண்டி நாட்டு மக்களைப்‌ பலவிதத்திலும்‌. 
மகிழ்வித்தது. அவ்வாறே, கடலையுண்ட அகத்தியர்‌ பெரு. 
மானால்‌ கண்காணிக்கப்பட்ட செந்தமிழ்‌ மோழி பொதியமா 
மலையினின்றும்‌ புழப்பட்டுப்‌ பாண்டி. மக்களின்‌ புலமையைப்‌ 
பண்‌ படுத்திய த, 

இவ்விதம்‌ பல சிறப்புக்கள்‌ வாய்ந்த பாண்டிமா நாட்டின்‌ 
தலைநகர்‌ மதுரை மாநகரமாம்‌. இத இக்காலத்தில்‌, தென்னாட்‌. 
டிற்‌ சிறந்த நகரங்கள்‌ பலவற்றுள்‌ இரண்டாவதாக விளங்கு. 
கின்றது. இதனிடத்தே திருமகள்‌ எர்காணாம்‌ விட்டு விலகாத 
வாழும்‌ மேன்மை உண்டு, இங்குத்‌ திருமகளை யொத்த பெரு 
மகளிர்களும்‌, திருமாலைப்‌ போன்ற பல செல்வர்களும்‌ நிறைந்‌: 
திருந்தனர்‌, பழமை மிக்க முச்சங்கங்கள்‌ நிலைபெற்றிருந்த: 
இம்மதுளைமா ஈகரின்‌ தெருக்கள்‌ தாறும்‌ _நாலாசாய்ச்சி மிக்க. 
பல சங்கங்கள்‌ தென்பட்டன; சேல்மீன்கள்‌ தள்ளி விளையாடும்‌ 
திறாக்குளங்கள்‌ தோறும்‌ ஈன்‌ செய்களில்‌ விளையும்‌ ஈற்சங்கங்கள்‌ 
மிகுக்து காணப்பட்டன. ஈகரின்‌ ஈடுவே, திருக்கோயி லொன்று 
இருந்தது. ௮, தாமரை மலரினஜாடே தோன்றும்‌ பொகுட்‌ 
டினைப்‌ போன்று அங்குப்‌ பொலிந்து காணப்பட்டது, அள்‌: 
கோவிலினுள்ளே போற்றாமரைக்‌ குளம்‌ என்ற திருக்குளம்‌ ஒன்‌ 
அண்டு, அத்திருக்‌ கோயிலின்‌ பெயர்‌ திருவாலவாய்‌ என்ப: 
தாம்‌. அதன்கண்‌ தமிழ்‌ நூல்களிற்‌ கண்ட தனிப்பொருள்‌ 
களாகிய இறைவனும்‌ இறைவியும்‌ அடியார்களுக்குக்‌ காட்டு 
கொடுத்துக்‌ கொண்டு அமர்ந்திருந்‌ தனர்‌, இறைவன்‌ பெயர்‌ 
சோக்கலிங்கப்‌ பெருமான்‌ என்பதாம்‌. இறைவி பெயர்‌ அங்‌ 
கயற்‌ கண்ணம்மையாசாம்‌. 

அக்கோயிலினை யடுத்து நாற்புறங்களிலும்‌ ஆடிவீதி எனப்‌: 
பெயர்‌ கொண்ட நான்கு தெருக்கள்‌ காணப்படும்‌, அவைகள்‌ 
சிவனடியார்கள்‌ வசிக்கும்‌ மண்டபங்களாலும்‌, மடங்களாலும்‌ 


௨௮௭ செந்தமிழ்ச்‌ செல்வி (சிலம்பு 6 


இறந்து விளங்கெ. அத்தெருக்களுக்கு வெளியே, கோயிலின்‌ 
அரணாக நான்கு இருமதில்கள்‌ நின்றிருந்தன. அம்மதில்களை 
யடுத்த வெளிப்புறங்களில்‌ சித்திரை வீதிகள்‌ ஈான்கு பார்ப்‌ 
போர்‌ கண்களையும்‌ நெஞ்சையும்‌ பறித்துக்‌ கொண்டிருந்தன. 
அவைகள்‌ நான்கும்‌ ழைச்‌ சித்திரை விதி, மேலைச்‌ சித்திரை 
வீதி, தெற்றாச்‌ சித்திரை விதி, வடக்குச்‌ சித்திரை விதி எனத்‌ 
இசைகள்‌ காரணமாக வேறுபடுத்தி விளிக்கப்பட்டன. இத்‌ 
தெருக்களில்‌ அருமறை உணர்ந்த அந்தணர்கள்‌ பலர்‌ கூடி 
வாழ்ந்து வக்கனர்‌. இங்கு எப்பொழு.தும்‌ நான்மறை முழக்‌ 
கங்கள்‌ கடைபெற்றுக்‌ கொண்டே இருக்கும்‌. இவைகளில்‌ 
அண்டிற்‌ கொருமுறை சித்திரைத்‌ திங்கள்‌; சித்திரை நாள்‌, 
யூர்ஸமி யன்று இறைவனா சொக்கலிங்கப்‌ பெருமான்‌ 
இறைவியாகிய கயற்கண்ணம்மையாருடன்‌ தஇிருவோலக்கங்‌ 
கொள்ளும்‌ திருவிழா ஒன்ற ஈடைபெறும்‌, இத்தெருக்களுக்கு 
அப்புறம்‌, ஆவணி மூல வீதிகள்‌ எனப்‌ பெயர்‌ கொண்ட நான்கு 
தெருக்களைக்‌ காணலாம்‌, அவைகளும்‌ ோவணி மூல வீதி, 
மேலாவணி கூல வீதி, தெற்காவணி மூல வீதி, வடக்காவணி 
மூல விதி எனத்‌ திக்குகளைக்‌ கொண்டு வெவ்வேறு பெயர்கள்‌ 
பெற்றன. இவ்விதிகளில்‌ அரசர்‌ குலத்துதித்த அருக்திறன்‌ 
மறவர்களும்‌, தானைத்‌ தலைவர்களும்‌, குதிரை விசர்களும்‌, 
யானைப்‌ படைஞர்களும்‌, தேரூரும்‌ இிறலாளிகளும்‌ வாழ்ந்து 
வந்தனர்‌. இங்கும்‌ ஆண்டிற்‌ கொருமுறை ஆவணித்‌ திங்கள்‌ 
மூலத்‌ திருகாளில்‌ திருவிழா வொன்று சிறப்பாய்‌ நடக்கும்‌. 
அத்தெருக்களுக்கு அப்பால்‌, மாசி வீதிகள்‌ இருந்தன, 
அவைகளும்‌ முன்போலவே ழை மாசி வீதி, மேலை மாசி வீதி, 
தெற்கு மாசி வீதி, வடக்கு மாசி வீதி என கான்காக வகுக்கப்‌ 
பட்டுள்ளன. இங்கே வாணிபத்தாற்‌ சிறக்து வளர்நிதி படைத்த 
வணிக மக்களும்‌, உழவுத்‌ தொழிலால்‌ உயர்குடி மக்களாகிய 
வேளாண்‌ மைந்தரும்‌ வீற்றிருந்தனர்‌, இங்கும்‌ ஆண்டிற்கொரு 
முறை மாசித்‌ திங்கள்‌ மககாளைத்‌ திருகாளாக அந்நகர்க்‌ குடி 
மக்கள்‌ கொண்டாடுவர்‌, இத்தெருக்களின்‌ வெளிப்புறம்‌, மார்‌ 
கழி வீதிகள்‌ அல்லது வேளி வீதிகள்‌ என நான்கு வீதிகள்‌ 


யரல்‌ ௪] மூர்த்தி நாயனார்‌ ௨௮௭ 


உண்டு, இவைகளும்‌ மேற்கூறியவாறே திசைகள்‌ காரணமாக 
வெவ்வேறு பெயர்கள்‌ கொண்டுள்ளன. இவ்விடத்திலும்‌ ஆண்‌ 
டி.ற்‌ கொருமுறை மார்கழித்‌ திங்கள்‌, அஷ்டமி திதியில்‌ எல்லாம்‌ 
வல்ல எம்பெருமான்‌ அங்கயற்‌ கண்ணம்மையாருடன்‌ அடியார்‌ 
களுக்குக்‌ சாட்சி கொடுக்கும்‌ திருவிழா வொன்று நடக்கும்‌, 
இங்குக்‌ காலாட்‌ படைஞர்‌ பலரும்‌ வசிக்கின்றனர்‌, 

இவைகளுக்குப்‌ புறமே, செண்டு வேளி எனப்‌ பெயர்‌ 
பெற்ற பெருவழி ஒன்றுண்டு, ௮௮, அர்நகரினை வளைந்து 
சுற்றி வருவதற்கு இயைந்த வண்ணம்‌ உண்டாக்கிய வொரு 
பெரும்பாதையாம்‌. இதனிடத்தேதான்‌ யானை யேற்றம்‌, 
குதிரை யோட்டம்‌, கேரூர்தல்‌ முதலிய போர்‌த்தோழில்‌ முறை 
கள்‌ புகழுற நடக்கும்‌. இப்பாதையினை யடுத்து, ஆங்காங்கு 
குதிரைப்‌ பர்திகளும்‌, யானை வரிசைகளும்‌, தேர்‌ நிலையங்களும்‌, 
கொல்லுலைக்‌ களங்களும்‌, தச்சு வேலைகளும்‌, கன்னார்‌ கைத்‌ 
தொழில்களும்‌, தட்டார்‌ கைப்பணிகளும்‌, போர்க்‌ கருவிகள்‌ 
உண்டாக்கு மிடங்களும்‌, படைக்கலப்‌ பயிற்சி செய்யுமிடங்‌ 
களும்‌ காணப்பட்டன, மேக மண்டலத்தை யளாவிய 
கோட்டை மதிலொன்று இவைகளை யெல்லாம்‌ சூழ்ந்து நின்றது 
அகன்று ஆழமாய்‌ அகழ்‌ ஒன்று அக்‌ கோட்டை மதிலச்‌. 
சுற்றிக்‌ இடந்து, இவ்விரண்டும்‌ பார்த்தோர்‌ நெஞ்சைப்‌ 
பதைக்கச்‌ செய்தன. 

மேலை வெளி வீதியின்‌ பக்கத்திலே, நாளங்காடி என்ற 
பெரிய கடைத்‌ தெருவும்‌, திருக்கோயிலின்‌ திருமுன்பினை 
யடுத்‌.து அந்தியங்காடி என்ற கோயிற்‌ கடைத்‌ தெருவும்‌ இருந்‌ 
தன. இவ்விரண்டு கடைத்‌ தெருக்களும்‌ பலவிதமான பொருட்‌ 
களால்‌ நிரம்பப்‌ பெற்றுக்‌ குபேன அ அளகாபுரியைப்‌ போன்று 
பொலிக்தன. செண்டு வெளி வீதியின்‌ €ழ்பாலுள்ள பெரும்‌ 
புல்‌ வெளியின்‌ ஈடுவே, பாண்டி மன்னன்‌ அரண்மனை காண்‌ 
போர்‌ கண்களைக்‌ கவர்ந்து நின்றது. 

அந்சகர்ப்‌ புறமெங்கும்‌ வண்டுகள்‌ கிறைக்து பாடும்‌ வான 


சாவிய சோலைகள்‌ மிக்கருந்தன. அச்சோலைகளின்‌ இடைக்‌ 


௨௮௮ செந்தமிழ்ச்‌ செல்வி (சிலம்பு ல: 


கடையே மருத நிலங்கள்‌ வளமுற்றிருக்தன. அஹீறில்‌ தாம 
ரைக்‌ காடுகள்‌ மிக நெருங்க மக்களின்‌ நெஞ்சை மணத்தால்‌ 
மட௫ழ்லிக்‌ கன. அக்காடுகளி வாடே எருமைகள்‌ பாய்ந்து 
செல்ல, அவற்றின்‌ மடுக்கள்‌ தாமரை மொட்டுகளால்‌ தாக்கப்‌ 
பெறும்‌; பெறவே, அவ்வெருமைகள்‌ தமது கன்றுகளை நினைர்‌ 
தனவாய்ப்‌ பாலைச்‌ சொரியும்‌. அவ்விடத்திலுள்ள சேல்மீன்‌ 
கள்‌ அப்பாலினை யுண்டு பாய்ந்து அள்ளி விளையாடும்‌, 
மதிப்புரை 
இங்கெ மணவியல்‌ 
அல்லது 
கிருமண நிகழ்‌சீசி விளக்கம்‌ 
இது “விபூதி விளக்கம்‌?, “உருத்திராக்க விளக்கம்‌? முதலிய: 
ஒழுக்க தூல்கலின்‌ ஆசிரியராய்‌ விளங்கும்‌ இருவாளர்‌ துடிசை கிழார்‌ 
௮. சிதம்பரனார்‌ 31,308, மோக, M.8.8.C,, 600, அவர்களால்‌ 
இயற்றப்‌ பெற்றது. இர்கால்‌ தமிழர்க்குரிய மணமுறைகளை ஈணி 
வகுத்துச்‌ காட்டுன்றது. தமிழர்‌ மணச்‌ சடங்குகளைத்‌ தமிழ்‌ மர்‌ 
இரங்களைக்‌ கொண்டே நடத்தும்‌ முறை இதன்கண்‌ தெள்ளிதில்‌ 
விளக்கப்‌ பெற்றிருக்ன்றது: இர்தூல்‌ தமிழ்‌ மக்களால்‌ பெரிதும்‌ 
போற்றற்குரியது. இதைப்‌ போன்ற மற்றச்‌ சடங்கு நூல்களையும்‌ 
தமிழில்‌ இர்‌தாலாரிரியரவர்களே விரைவில்‌ வெளிப்படுத்துவார்ச 
னெனவும்‌ கேட்டு மிம்‌ன்றோம்‌. பல்லாவரம்‌ சுவாமி வேதாசலம்‌ 
என்னும்‌ ஆஜறியர்‌ மறைமலையடிகள்‌ பெயரால்‌ மறைமலையடிகள்‌ 
கல்விக்‌ கழகம்‌ என்று ஒன்றை அடிகளின்‌ மாணவர்களில்‌ ஒருவ 
மாய திருவாளர்‌ "7. 8. பாலசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ தாமே எற்‌ 
படுத்தி ௮ச்சழக அமைச்சராய்‌ இருர்‌அ அதன்‌ பெயரால்‌ இர்தூவினை 
வெளிப்படுத்‌ தியிறாக்றொர்கள்‌ எனத்‌ தெரின்றோம்‌. 
இஃது ஒவ்வொரு தமிழ்‌ இல்வின்கண்ணும்‌ இருக்க வேண்டிய 
முசன்மையான அலாகும்‌. இசர்நாலின்‌ விலை ௮ணா 6. 
இடைக்குபிடம்‌ : 
பரங்கிமலை, மறைமலையடிகள்‌ கல்லிக்‌ கழகம்‌. 
மதுசைத்‌ தேவாரத்‌ திருப்ப திகங்களும்‌ 
ஈழநாட்டுத்‌ தேவாரப்‌ பதிகங்களும்‌ 
இர்அல்‌ யாழ்ப்பாணம்‌ இரு. ச. வே, வல்லிபுரம்‌ பிள்ளை அவர்‌ 
சன்‌ மனைவியின்‌ நினைவுல கறிகுறியாச மேற்படியார்களின்‌ ஈன்மகனார்‌ 
இரு. 8. 3. V. சோமசுந்தரம்‌ பிள்ளை அவர்களால்‌, வெளியிடப்‌ பெத்‌ 
2௮. ஒரு அனா தபாத்தலை யனுப்புவார்ச்கு இஃ இனாமாய்‌ அனுப்‌ 
பப்படும்‌. இது ஈமத கழகத்தில்‌ டைச்கப்‌ பெறும்‌, ்‌ 


யய ய பப ப பப பபப 


க 
ம, 


தீதலைவரு 
,த்தலைவருமாகிய 
ர்கள்‌, 8.4. 


ற்றற்‌ கூட்ட 


வி இகழாரெரிய! 


Q 
திரு: மா. வே. 


வ 
ர்‌ கூட்ட 


நேல்லையப்பபிள்ளை யவ 


. 
லி 


கழக நிறைலே 


